Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


333 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 11. (அரசர்கள்‌ - I நூல்‌) & 
புத்தகம்‌ 12. (அரசர்கள்‌ - IT நூல்‌) 


«ke 


Holy Bible - Old Testament 
Book 11 (King- I) & Book 12 (King - II) 
(in Tamil, TSCII format) 


333 


Etext in Tamil Script - 15011 format (v. 1.7) 

Our sincere thanks to Rev.Fr. Adaikalarasa, SDB of the Don Bosco Mission, Madurai 
for providing us with the "bamini" Tamil font e-versionof this work and for his help i 
in proof-reading of the TSCII version. 

Etext preparationin pdf, html versions : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2006 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


15 


16 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 11. (அரசர்கள்‌ - I நூல்‌, 


அதிகாரம்‌ 1. 


தாவீது அரசர்‌ முதுமைப்‌ பருவம்‌ அடைந்தார்‌. அத்தள்ளாத வயதில்‌ போர்வைகளால்‌ 
அவரைப்‌ போர்த்தியும்‌ அவரால்‌ குளிரைத்‌ தாங்க இயலவில்லை. 

எனவே அவருடைய அலுவலர்‌ அவரிடம்‌, அரசே! எம்‌ தலைவராகிய உமக்கென ஒர்‌ இளம்‌ 
கன்னிப்‌ பெண்ணைத்‌ தேடப்போகிறோம்‌. அவள்‌ அரசராகிய உமக்குத்‌ தாதியாக இருந்து 
பணிவிடை புரிவாள்‌: அவள்‌ உமக்கருகில்‌ படுத்து எம்‌ தலைவரும்‌ அரசருமாகிய உமது 
குளிரைப்‌ போக்குவாள்‌ என்றனர்‌. 

அவ்வாறே அவர்கள்‌ இஸ்ரயேல்‌ நாடெங்கும்‌ சென்று அழகிய ஓர்‌ இளம்‌ பெண்ணுக்காகத்‌ 
தேடி அலைந்து, சூனேம்‌ ஊரைச்‌ சார்ந்த அபிசாகு என்பவளைக்‌ கண்டு, அவளை 
அரசரிடம்‌ அழைத்து வந்தார்கள்‌. 

பேரழகியான அந்த இளம்பெண்‌ அரசருக்குத்‌ தாதியாயிருந்து பணிவிடை புரிந்து 
வந்தாள்‌. ஆனால்‌, அரசர்‌ அவளோடு கூடி வாழவில்லை. 

அகித்து என்பவளிடம்‌ பிறந்தவனான அதோனியா, நானே அரசனாவேன்‌ என்று 
செருக்குடன்‌ சொல்லிக்‌ கொண்டு தனக்கெனத்‌ தேர்ப்படையையும்‌, 
குதிரைப்படையையும்‌ தன்முன்‌ கட்டியம்‌ கூறிச்‌ செல்ல ஜம்பது பேரையும்‌ பயிற்சி செய்து 
வைத்திருந்தான்‌. 

“நீ ஏன்‌ இப்படிச்‌ செய்கிறாய்‌” என்று அவன்‌ தந்தை அவைன ஒருபோதும்‌ கண்டித்ததே 
இல்லை. அவன்‌ அழகு மிக்கவன்‌: அப்சலோமுக்குப்‌ பின்‌ பிறந்தவன்‌. 

அவன்‌ செரூயாவின்‌ மகனான யோவாபுடனும்‌ குருவாகிய அபியத்தாலுடனும்‌ கூடி 
ஆலோசனை செய்தான்‌. அவர்கள்‌ அதோனியாவுக்குத்‌ துணை நின்றார்கள்‌. 

ஆனால்‌, குருவாகிய சாதோக்கும்‌ யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயாவும்‌ இறைவாக்கினர்‌ 
நாத்தானும்‌ சிமயி, இரேயி என்பவர்களும்‌ தாவீதின்‌ மெய்க்காப்பாளர்களும்‌ 
அதோனியாவின்‌ பக்கம்‌ சேரவில்லை. 

அதன்‌ பிறகு ஏன்ரோகேல்‌ அருகேயுள்ள சோகலேத்து என்ற பாறையின்‌ மேல்‌ 
அதோனியா ஆடுகளையும்‌ எருதுகளையும்‌ கொழுத்த கன்றுகளையும்‌ பலியிட்டான்‌. 
அரசரின்‌ மைந்தரான தன்‌ உடன்‌ பிறந்தார்‌ அனைவரையும்‌ அரச அலுவலரான யூதாவைச்‌ 
சேர்ந்த அனைவரையும்‌ அதற்கு அழைத்திருந்தான்‌. 

ஆனால்‌ அவன்‌ இறைவாக்கினர்‌ நாத்தானையோ, பெனாயாவையோ 
மெய்க்காப்பாளர்களையோ தன்‌ சகோதரன்‌ சாலமோனையோ அழைக்கவில்லை. 
இப்படியிருக்க, நாத்தான்‌ சாலேமோனின்‌ தாயான பத்சேபாவிடம்‌ அகித்தின்‌ மகன்‌ 
அதோனியா அரசனாகிவிட்டான்‌. இது நம்‌ தலைவர்‌ தாவீதுக்குக்‌ தெரியாது. நீர்‌ இது 
பற்றிக்‌ கேள்விப்படவில்லையா? 

உம்‌ உயிரையும்‌ உம்‌ மகன்‌ சாலமோன்‌ உயிரையும்‌ காத்துக்கொள்ள, நான்‌ உமக்கு 
ஆலோசனை ஒன்று கூறுகிறேன்‌: 

உடனே அரசர்‌ தாவீதைப்‌ போய்ப்‌ பாரும்‌. அவரிடம்‌ என்‌ தலைவரே! என்‌ அரசே! நீர்‌ உம்‌ 
அடியவளாகிய எனக்கு, “உம்‌ மகன்‌ சாலமோன்‌ எனக்குப்‌ பின்‌ ஆட்சியை ஏற்று என்‌ 
அரியணையில்‌ அமர்வான்‌ என்று ஆணையிட்டுக்‌ கூறவில்லையா? அப்படியாயின்‌ 
அதோனியா அரசனாகியிருப்பது எப்படி?” என்று கேளும்‌. 

அங்கு நீர்‌ அரசரோடூ பேசிக்கொண்டிருக்கையில்‌ நானும்‌ உமக்குப்பின்‌ வருகிறேன்‌. 
வந்து நீர்‌ பேசியவற்றை உறுதிப்படுத்துகிறேன்‌ என்றார்‌. 

அவ்வாறே பத்சேபா பள்ளியறையில்‌ இருந்த வயது முதிர்ந்த அரசரைப்‌ பார்க்கச்‌ 
சென்றார்‌. அங்கே சூனேமைச்‌ சார்ந்த அபிசாகு அவருக்குப்‌ பணிவிடை செய்து 
கொண்டிருந்தாள்‌. 

பத்சேபா, அரசரைத்‌ தாள்‌ பணிந்து வணங்க, அரசர்‌ என்ன வேண்டும்‌? என்று கேட்டார்‌. 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


21 


28 


29 


30 


31 


32 


393 


34 


அவரோ அவரிடம்‌, என்‌ தலைவரே! நீர்‌ அடியவளாகிய எனக்கு, “உன்‌ மகன்‌ சாலமோன்‌ 
எனக்குப்‌ பின்‌ ஆட்சியை ஏற்று என்‌ அரியணையில்‌ அமர்வான்‌“ என்று உம்‌ கடவுளாகிய 
ஆண்டவர்‌ மேல்‌ ஆணையிட்டுக்‌ கூறவில்லையா? 

ஆனால்‌ என்‌ தலைவராகிய அரசே! இதோ உமக்குத்‌ தெரியாமலே அதோனியா 
அரசனாகி விட்டான்‌. 

அவன்‌ மிகுதியான எருதுகளையும்‌ கொழுத்த கன்றுகளையும்‌ ஆடுகளையும்‌ 
பலியிட்டிருக்கிறான்‌. அரசரின்‌ மைந்தர்‌ அனைவரையும்‌ குருவாகிய அபியத்தாரையும்‌ 
படைத்தலைவன்‌ யோவாபையும்‌ அழைத்திருக்கிறான்‌. ஆனால்‌ உம்‌ அடியான்‌ 
சாலமோனை மட்டும்‌ அழைக்கவில்லை. 

என்‌ தலைவராகிய அரசே! உமக்குப்‌ பின்‌ அரியணை ஏறுபவன்‌ யார்‌ என்று நீரே அறிவிக்க 
வேண்டுமென்று இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரும்‌ எதிர்நோக்கியிருக்கின்றனர்‌. 

அப்படி அறிவிக்காவிடில்‌ என்‌ தலைவராகிய அரசர்‌ தம்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொள்ளும்‌ 
நாளில்‌ நானும்‌ என்‌ மகன்‌ சாலமோனும்‌ குற்றவாளிகளாகக்‌ கருதப்படுவோம்‌ என்றார்‌. 
அவர்‌ இவ்வாறு அரசரோடு பேசிக்கொண்டிருக்கையில்‌, இறைவாக்கினர்‌ நாத்தான்‌ 
உள்ளே வந்தார்‌. 

அங்கே இருந்தவர்கள்‌ அரசரிடம்‌, இறைவாக்கினர்‌ நாத்தான்‌ இங்கு வந்திருக்கிறார்‌ 
என்றார்கள்‌. அவர்‌ உள்ளே நுழைந்து அரசர்முன்‌ சென்று தரைமட்டூம்‌ பணிந்து 
வணங்கினார்‌. 

அப்பொழுது, நாத்தான்‌, என்‌ தலைவராகிய அரசே! உமக்குப்‌ பின்‌ அதோனியா 
அரசாள்வான்‌: அவன்‌ உம்‌ அரியணைமீது அமர்வான்‌ என்று நீர்‌ கூறினதுண்டா? 

ஏனெனில்‌ அதோனியா இன்று இங்கிருந்து போய்‌ மிகுதியான எருதுகளையும்‌, கொழுத்த 
கன்றுகளையும்‌ ஆடுகளையும்‌ பலியிட்டிருக்கிறான்‌. அரசரின்‌ மைந்தர்‌ அனைவரையும்‌ 
படைத்தலைவராகிய யோவாபையும்‌ குருவாகிய அபியத்தரையும்‌ அதற்கு 
அழைத்திருக்கிறான்‌. அவர்கள்‌ அவனோடு உண்டு குடித்து “அரசர்‌ அதோனியா வாழ்க!“ 
என்று முழங்கிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 

ஆனால்‌ உம்‌ அடியானாகிய என்னையும்‌ குருசாதோக்கையும்‌ யோயாதாவின்‌ மகன்‌ 
பெனாயாவையும்‌ உம்‌ அடியான்‌ சாலமோனையும்‌ அவன்‌ அழைக்கவில்லை. 

என்‌ தலைவரும்‌ அரசருமாகிய உமக்குப்‌ பின்‌ அரியணையில்‌ யார்‌ அமர வேண்டுமென்று 
அடியேனுக்கு இதுவரை நீர்‌ தெரிவிக்கவில்லை. அவ்வாறிருக்க இவையெல்லாம்‌ என்‌ 
தலைவராகிய அரசரது சொற்படி நடந்திருக்கக்கூடுமா? என்று கேட்டார்‌. 

அப்பொழுது தாவீது அரசர்‌ மறுமொழியாக, பத்சோபாவை என்‌ முன்னே வரவழையுங்கள்‌ 
என்றார்‌. அவரும்‌ அரசரிடம்‌ வந்து அவர்‌ முன்னிலையில்‌ நின்றார்‌. 

அரசர்‌, எல்லாத்‌ துன்பங்களினின்றும்‌ என்‌ உயிரைக்‌ காத்த வாழும்‌ ஆண்டவர்மேல்‌ 
ஆணை! 

“உன்‌ மகன்‌ சாலமோன்‌ எனக்குப்‌ பின்‌ ஆட்சியை ஏற்று என்‌ அரியணையில்‌ எனக்குப்‌ 
பதிலாக அரியணையில்‌ அமர்வான்‌” என்று இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவர்மேல்‌ 
ஆணையிட்டூ முன்பு நான்‌ சொன்னதை இன்று நான்‌ செய்து முடிப்பேன்‌ என்றார்‌. 
அப்பொழுது பத்சேபா முகம்‌ தரையில்படத்‌ தாழ்ந்து அரசரை வணங்கி, என்‌ தலைவராகிய 
தாவீது அரசர்‌ நீடூழி வாழ்க! என்றார்‌. 

தாவீது அரசர்‌, குரு சாதோக்கையும்‌ இறைவாக்கினர்‌ நாத்தானையும்‌ யோயாதாவின்‌ 
மகன்‌ பெனாயாவையும்‌ என்னிடம்‌ அழைத்து வாருங்கள்‌ என்றார்‌. அவ்வாறே அவர்கள்‌ 
அரசர்முன்‌ வந்தார்கள்‌. 

அரசர்‌ அவர்களிடம்‌, உங்கள்‌ தலைவனுடைய அலுவலரும்‌ நீங்களும்‌ சேர்ந்து என்‌ மகன்‌ 
சாலமோனை என்‌ கோவேறு கழுதையின்மேல்‌ அமர்த்திக்‌ கீகோனுக்கு அழைத்துச்‌ 
செல்லுங்கள்‌. 

அங்கே குரு சாதோக்கும்‌ இறைவாக்கினர்‌ நாத்தானும்‌ அவனை இஸ்ரயேலின்‌ 
அரசனாகத்‌ திருப்பொழிவு செய்யட்டும்‌. எக்காளம்‌ முழங்க, “சாலமோன்‌ அரசர்‌ வாழ்க!“ 
என்று வாழ்த்துங்கள்‌. 


22 


36 


37 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 


50 


51 


52 


அதன்பின்‌ அவனை இங்கே அழைத்து வாருங்கள்‌. அவன்‌ வந்து என்‌ அரியணைமீது 
அமர்ந்து, எனக்குப்‌ பதிலாக அரசாள்வான்‌. இஸ்ரயேல்‌ மீதும்‌ யூதாவின்‌ மீதும்‌ அவனைத்‌ 
தலைவனாக நியமிக்கிறேன்‌ என்றார்‌. 

யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயா அரசருக்கு மறுமொழியாக அப்படியே ஆகுக! என்‌ 
தலைவரான அரசரின்‌ ஆண்டவராகிய கடவுள்‌ நீர்‌ சொன்னதை உறுதிப்படுத்துவாராக! 
ஆண்டவர்‌ என்‌ தலைவரான அரசருடன்‌ இருந்தது போல்‌ சாலமோனுடனும்‌ இருப்பதாக! 
அவரது அரியணையை என்‌ தலைவர்‌ தாவீது அரசர்‌ அரியணையைவிட மாண்பு மிக்கதாக 
ஆக்கியருள்வாராக! என்றான்‌. 

அவ்வாறே குரு சாதோக்கு, இறைவாக்கினர்‌ நாத்தான்‌, யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயா, 
கிரேத்தியர்‌, பெலேத்தியர்‌ ஆகியோர்‌ அங்கிருந்து போய்‌, சாமோனைத்‌ தாவீது அரசரின்‌ 
கோவேறு கழுதையின்‌ மேல்‌ அமர்த்தி, கீகோனுக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. 

அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய்க்‌ கொம்பை எடுத்து வந்து, 
சாலமோனை திருப்பொழிவு செய்தார்‌. அப்பொழுது எக்காளம்‌ முழங்க எல்லா மக்களும்‌ 
சாலமோன்‌ அரசர்‌ வாழ்க! என்றனர்‌. 

எல்லா மக்களும்‌ தாரை ஊதிக்‌ கொண்டு மிகுந்த அக்களிப்போடும்‌ ஆர்ப்பரிப்போடும்‌ 
அவர்‌ பின்னால்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ எழுப்பிய பேரொலியால்‌ நிலமே நடுங்கிற்று. 
அதோனியாவும்‌ அவனோடிருந்த அனைத்து விருந்தினரும்‌ உண்டூ முடித்த வேளையில்‌, 
இப்பேரொலி அவர்கள்‌ காதுக்க எட்டியது. எக்காள ஒலி காதில்விழவே யோவாபு, நகரில்‌ 
ஏன்‌ இத்துணை ஆரவாரம்‌? என்று வினவினார்‌. 

அவர்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்பொழுது குரு அபியத்தாரின்‌ மகன்‌ யோனத்தான்‌ அங்கு 
வந்தான்‌. அதோனியா உள்ளே வா: நீ திறமை மிக்கவன்‌: நல்ல செய்தியே கொண்டு 
வருவாய்‌ என்றான்‌. 

யோனத்தான்‌ அதோனியாவிடம்‌ கூறியது: அதுதான்‌ இல்லை: நம்‌ தலைவராகிய அரசர்‌ 
தாவீது சாலமோனை அரசராக்கி விட்டார்‌. 

குரு சாதோக்கு, இறைவாக்கினர்‌ நாத்தான்‌, யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயா, 
கிரேத்தியர்‌, பெலேத்தியர்‌ ஆகியோரை அவனோடு அனுப்பி விட்டார்‌. அவர்கள்‌ அவனை 
அரசரின்‌ கோவேறு கழுதைமேல்‌ அமர்த்தினர்‌. 

குரு சாதோக்கும்‌ இறைவாக்கினர்‌ நாத்தானும்‌ அவனைக்‌ கீகோனில்‌ அரசனாகத்‌ 
திருப்பொழிவு செய்துவிட்டனர்‌. பிறகு அங்கிருந்து அக்களிப்போடு அவனை அழைத்து 
வந்துள்ளனர்‌. எனவேதான்‌ நகரில்‌ இத்துணை ஆரவாரம்‌! 

நீங்கள்‌ கேட்டது அந்த இரைச்சல்தான்‌. சாலமோனும்‌ இப்பொழுது அரச அரியணைமீது 
அமர்ந்துள்ளான்‌. 

மேலும்‌, அரசரின்‌ அலுவலர்‌ நம்‌ தலைவராகிய தாவீது அரசரிடம்‌ வந்து, “உம்‌ கடவுள்‌ உமது 
பெயரைவிடச்‌ சாலமோன்‌ பெயரைச்‌ சிறப்புடையதாய்‌ ஆக்குவாராக! உமது 
அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய்‌ ஆக்குவாராக! என்று 
வாழ்த்தினர்‌. அரசரும்‌ தம்‌ படுக்கையில்‌ வணங்கித்‌ தொழுது, 

இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவர்‌ போற்றி! அவர்‌ இன்று என்‌ அரியணைமீது ஒருவனை 
அமர்த்தியுள்ளார்‌! அதை நான்‌ கண்குளிரச்‌ கண்டேன்‌! என்றார்‌. 

உடனே அதோனியாவின்‌ விருந்தினர்‌ அனைவரும்‌ அச்சமுற்று எழுந்து மூலைக்கு 
ஒருவராக ஓட்டம்‌ பிடித்தனர்‌. 

அதோனியா சாலமோனுக்கு அஞ்சி ஓடி, பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌ பற்றிக்‌ 
கொண்டான்‌. 

அப்பொழுது சாலமோனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது: அதோனியா, சாலமோன்‌ 
அரசருக்கு அஞ்சிப்‌ பலி பீடத்தின்‌ கொம்புகளைப்‌ பற்றிக்‌ கொண்டிருக்கிறான்‌. மேலும்‌ 
அவன்‌, அரசர்‌ சாலமோன்‌, “என்‌ அடியானாகிய உன்னை வாளால்‌ கொல்லமாட்டேன்‌" 
என்று இன்றே ஆணையிட்டுக்‌ கூறட்டும்‌ என்று வேண்டுகிறான்‌. 

சாலமோனும்‌, அவன்‌ ஒழுங்கான முறையில்‌ நடந்து கொண்டால்‌, அவன்‌ தலைமுடி 
ஒன்றுகூடத்‌ தரையில்‌ விழாது. ஆனால்‌ அவனிடம்‌ வஞ்சனை எதுவும்‌ காணப்பட்டால்‌ 
அவன்‌ சாக வேண்டும்‌ என்று பதிலளித்தார்‌. 


53 


13 


14 


எனவே சாலமோன்‌ அரசர்‌ ஆளனுப்பிப்‌ பலிபீடத்திலிருந்து அவனை இழுத்துக்கொண்டு 
வரச்‌ செய்தார்‌. அவனும்‌ வந்து சாலமோன்‌ அரசர்முன்‌ வீழ்ந்து வணங்கினான்‌. சாலமோன்‌ 
அவனிடம்‌ நீ உன்‌ வீட்டுக்குப்‌ போகலாம்‌ என்றார்‌. 


அதிகாரம்‌ 2. 


தாவீதின்‌ இறுதி நாள்‌ நெருங்கினபோது அவர்‌ தம்‌ மகன்‌ சாலமோனுக்குப்‌ பணித்துக்‌ 
கூறியது இதுவே: 7அனைத்துலகும்‌ போகும்‌ வழியே நானும்‌ போகிறேன்‌. நீ 
நெஞ்சுறுதியும்‌ வீரமும்‌ கொண்டவனாயிரு. 

உன்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ ஆணைகளைக்‌ கடைப்படி. அவர்‌ காட்டும்‌ வழியில்‌ நட. 
மோசேயின்‌ சட்ட மலில்‌ எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள்‌, விதிமுறைகள்‌, நீதிச்‌ 
சட்டங்கள்‌, ஒழுங்கு முறைகள்‌ ஆகியவற்றைக்‌ கடைப்பிடி. இப்படிச்‌ செய்தால்‌, நீ 
செய்யும்‌ காரியங்களிலும்‌ செல்லும்‌ இடங்களிலும்‌ வெற்றி காண்பாய்‌. 

ஏனெனில்‌ ஆண்டவர்‌ என்னை நோக்கி, “உன்‌ மைந்தர்கள்‌ தங்கள்‌ முழு இதயத்தோடும்‌ 
முழு உள்ளத்தோடும்‌ என்‌ முன்னிலையில்‌ உண்மையுடன்‌ நடப்பார்களானால்‌, 
இஸ்ரயேலின்‌ அரியணையில்‌ அமர்வதற்கேற்ற ஒருவன்‌ அவர்களுள்‌ இல்லாமல்‌ 
போவதில்லை” என்று எனக்குக்‌ கொடுத்த வாக்கு அப்போதுதான்‌ நிலைத்திருக்கும்‌. 
இஸ்ரயேலின்‌ இரு படைத்தலைவர்களான நேரின்‌ மகன்‌ அப்னேர்‌, எத்தேரின்‌ மகன்‌ 
அமாசா ஆகியோருக்கு செரூயாவின்‌ மகன்‌ யோவாபு செய்ததும்‌ அதனால்‌ எனக்கு 
நேர்ந்ததும்‌ உனக்குத்‌ தெரியும்‌. அவன்‌, போர்க்காலத்தில்‌ சிந்தப்பட்ட இரத்தத்திற்குப்‌ 
பழிவாங்கச்‌ சமாதான காலத்தில்‌ அவர்களைக்‌ கொன்றான்‌. அவ்வாறு செய்து, அவன்‌ தன்‌ 
அரைக்கச்சையிலும்‌ தன்‌ மிதியடிகளிலும்‌ இரத்தக்கறை படியச்‌ செய்தான்‌. 

ஆகையால்‌ அவனுடன்‌ விவேகமாய்‌ நடந்துகொள்‌. அவன்‌ நரைமுடியனாய்‌ மன 
அமைதியுடன்‌ பாதாளத்தில்‌ இறங்க விட்டுவிடாதே. 

கிலயாதைச்‌ சார்ந்த பர்சில்லாயின்‌ மைந்தர்களுக்கோ இரக்கம்‌ காட்டு. உன்‌ பந்தியில்‌ 
உண்பவர்களோடு அவர்களும்‌ இருக்கட்டும்‌. ஏனெனில்‌ உன்‌ சகோதரன்‌ அப்சலோமுக்கு 
அஞ்சி நான்‌ ஓடியபொழுது எனக்கு அவர்கள்‌ துணைநின்றார்கள்‌. இன்னும்‌ கேள்‌. 

பகுரிம்‌ ஊரைச்‌ சார்ந்த பென்யமினனாகிய கேராவின்‌ மகன்‌ சிமயி உன்னோடு 
இருக்கிறான்‌ அல்லவா? அவன்‌, மகனயிமுக்கு நான்‌ சென்றபோது, மிகவும்‌ இழிவான 
முறையில்‌ பேசி என்னைச்‌ சபித்தான்‌. ஆயினும்‌ யோர்தானுக்கு அருகில்‌ என்னைச்‌ 
சந்திக்க வந்தபோது, “உன்னை வாளால்‌ கொல்லமாட்டேன்‌” என்று ஆண்டவர்மேல்‌ 
ஆணையிட்டு அவனுக்கு நான்‌ சொன்னேன்‌. 

எனினும்‌ நீ அவனைக்‌ குற்றமற்றவனென எண்ணி விடாதே. நீ விவேகமுள்ளவன்‌. அவனுக்கு 
என்ன செய்ய வேண்டும்‌ என்று உனக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ நரைமுடியாய்‌ இரத்தத்தில்‌ 
தோய்ந்து பாதாளத்தில்‌ இறங்கும்படி செய்‌. 

பின்னர்‌ தாவீது தம்‌ மூதாதையருடன்‌ துயில்‌ கொண்டு, தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டார்‌. 

தாவீது இஸ்ரயேலின்மீது ஆட்சி செலுத்திய காலம்‌ நாற்பது ஆண்டூகள்‌. அவர்‌ 
எபிரோனில்‌ ஏழு ஆண்டூகளும்‌ எருசலேமில்‌ முப்பத்து மூன்று ஆண்டுகளும்‌ ஆட்சி 
செலுத்தினார்‌. 

சாலமோன்‌ தம்‌ தந்‌ைத தாவீதின்‌ அரியணையில்‌ அமர்ந்தார்‌. அவருடைய ஆட்சி 
உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. 

அகித்தின்‌ மகன்‌ அதோனியா சாலமோனின்‌ தாய்‌ பத்தேசாபவிடம்‌ வந்தான்‌. நீ வருவதன்‌ 
நோக்கம்‌ என்ன? சமாதானமா? என்று அவர்‌ கேட்டார்‌. 

அதற்கு அவன்‌, ஆம்‌: சமதானமே என்றான்‌. பிறகு அவன்‌, நான்‌ உம்மிடம்‌ ஒன்று 
சொல்லவேண்டும்‌ என்றான்‌. அவரும்‌ சொல்‌ என்றார்‌. 


15 


16 


17 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


27 


28 


29 


30 


அதற்கு அவன்‌, அரசுரிமை என்னுடையதே. நான்‌ அரசனாக வேண்டும்‌ என்று இஸ்ரயேல்‌ 
மக்கள்‌ அனைவரும்‌ விரும்பினர்‌. இது உமக்குத்‌ தெரிந்ததே. ஆனால்‌ நடந்தது வேறு. 
அரசுரிமை என்‌ சகோதரனுக்குப்‌ போய்விட்டது. 

அது ஆண்டவரின்‌ திருவுளம்‌. ஆயினும்‌ உம்மிடம்‌ ஒன்று வேண்டிக்‌ கொள்ள விரும்புகிறேன்‌. 
அதை நீர்‌ எனக்கு மறுக்கக்கூடாது என்றான்‌. 

அதற்கு அவர்‌, அது என்ன? சொல்‌ என, அவன்‌, அரசர்‌ சாலமோன்‌ உம்‌ சொல்லைத்‌ 
தட்டமாட்டார்‌. சூனேமைச்‌ சார்ந்த அபிசாகை எனக்கு மணமுடித்து வைக்கும்படி 
அவரிடம்‌ சொல்லும்‌ என்றான்‌. 18 அதற்குப்‌ பத்சேபா, நல்லது: நான்‌ உனக்காக 
அரசரிடம்‌ பரிந்து பேசுகிறேன்‌ என்றார்‌. 

பத்சேபா அதோனியாவுக்காக அரசர்‌ சாலமோனிடம்‌ பரிந்து பேசும்‌ படி போனார்‌. 
அப்போது அரசர்‌ எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கியபின்‌, தம்‌ அரியணையில்‌ 
அமர்ந்து கொண்டார்‌. அரசரின்‌ தாய்க்கு அவரது வலப்புறத்தில்‌ ஓர்‌ இருக்கை 
போடப்பட்டது. அவரும்‌ அதில்‌ அமர்ந்தார்‌. 

அப்போது அவர்‌, நான்‌ உன்னிடம்‌ கேட்க விரும்பும்‌ சிறு வேண்டுகோள்‌ ஒன்று உண்டு. 
அதை நீ மறுக்கக்கூடாது என்றார்‌. அதற்கு அரசர்‌, கேளுங்கள்‌ அம்மா! நான்‌ 
மறுக்கமாட்டேன்‌ என்றார்‌. 

அப்போது அவர்‌, சூனேமைச்‌ சார்ந்த அபிசாகை உன்‌ சகோதரன்‌ அதோனியாவுக்கு 
மணமுடித்துக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றார்‌. 

அரசர்‌ சாலமோன்‌ தம்‌ தாய்க்கு மறுமொழியாக, சூனேமைச்‌ சார்ந்த அபிசாகை 
அதோனியாவுக்காக நீர்‌ கேட்பானேன்‌? இந்த அரசையும்‌ அவனுக்காக நீர்‌ 
கேட்டிருக்கலாமே? அவன்தான்‌ என்‌ மூத்த சகோதரனயிற்றே! மேலும்‌ குரு அபியத்தாரும்‌ 
செரூயாவின்‌ மகன்‌ யோவாபும்‌ அவர்‌ பக்கம்‌ இருக்கின்றனரே! என்று சொன்னார்‌. 

பிறகு அரசர்‌ சாலமோன்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த 
வார்த்தை அவன்‌ உயிருக்கே கேடு விளைவிக்கும்‌. இல்லையேல்‌ கடவுள்‌ எனக்குத்‌ தகுந்த 
தண்டணை அளிப்பாராக! 

எனவே என்‌ அரசுரிமையை நிலைநிறுத்தி என்‌ தந்தை தாவீதின்‌ அரியணையில்‌ என்னை 
அமர்த்தித்‌ தாம்‌ சொன்னபடி என்‌ குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும்‌ 
ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! அதோனியா இன்றே கொல்லப்படூவான்‌ என்று சொன்னார்‌. 
சாலமோன்‌ அரசர்‌ யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயாவுக்குக்‌ கட்டளையிட்டு அனுப்பினார்‌. 
அவனும்‌ அதோனியாவைத்‌ தாக்கவே, அவனும்‌ இறந்தான்‌. 

பிறகு அரசர்‌ குரு அபித்தாரை நோக்கி, உம்‌ நிலங்கள்‌ இருக்கிற அனத்தோத்திற்குப்‌ 
போய்விடும்‌. நீர்‌ சாகவேண்டியவர்‌. இருப்பினும்‌, இன்று நான்‌ உம்மைக்‌ கொல்ல 
மாட்டேன்‌. ஏனெனில்‌, நீர்‌ என்‌ தந்‌ைத தாவீதுக்கு முன்னனால்‌ தலைவராகிய 
ஆண்டவரின்‌ பேழையைத்‌ தாக்கி வந்தீர்‌. மேலும்‌ என்‌ தந்தைக்குத்‌ துன்பம்‌ வந்த 
போதெல்லாம்‌ நீரும்‌ அவரோடிருந்து துன்பம்‌ அனுபவித்தீர்‌ என்றார்‌. 

இவ்வாறு அபித்தார்‌ ஆண்டவரின்‌ குருவாய்‌ இராதபடி சாலமோன்‌ அவரை 
விலக்கிவிட்டார்‌. ஆண்டவர்‌ சீலோவில்‌ ஏலியின்‌ வீட்டாரைப்‌ பற்றி உரைத்த வார்த்தை 
இவ்வாறு நிறைவேறியது. 

இந்தச்‌ செய்தி யோவாபுக்கு எட்டியது. அவர்‌ அப்சலோமின்‌ பக்கம்‌ சாராமல்‌, 
அதோனியாவின்‌ பக்கம்‌ சார்ந்திருந்தவர்‌. ஆகையால்‌ அவர்‌ ஆண்டவரின்‌ கூடாரத்திற்கு 
ஓடிப்‌ பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌ பற்றிக்‌ கொண்டார்‌. 

யோவாபு ஆண்டவரின்‌ கூடாரத்திற்கு ஓடிப்போனார்‌ என்றும்‌ பலிபீடத்தின்‌ அருகே அவர்‌ 
நிற்கிறார்‌ என்றும்‌ சாலமோன்‌ அரசருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சாலமோன்‌ 
யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயாவை அனுப்பி, நீ போய்‌ அவனை வெட்டி வீழ்த்து என்றார்‌. 
பெனாயா ஆண்டவரின்‌ கூடாரத்திற்குப்‌ போய்‌ அவரைக்‌ கண்டு, வெளியே வா: இது அரச 
கட்டளை என்றான்‌. அதற்கு அவர்‌ மறுமொழியாக, முடியாது: நான்‌ இங்கேயே சாவேன்‌ 
என்றான்‌. எனவே பெனாயா அரசரிடம்‌ திரும்பி வந்து யோவாபு தனக்குக்‌ கூறிய 
மறுமொழியைத்‌ தெரிவித்தான்‌. 


31 


32 


33 


34 


35 


36 


27 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


46 


அப்போது அரசர்‌ அவனை நோக்கி, அவன்‌ சொன்னபடியே செய்‌. அவனைக்‌ கொன்று 
அடக்கம்‌ செய்‌. இவ்வாறு, யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின்‌ பழி என்னையும்‌ என்‌ 
தந்தையின்‌ வீட்டாரையும்‌ விட்டு நீங்கச்‌ செய்‌. 

இந்த இரத்தப்‌ பழியை ஆண்டவர்‌ அவன்‌ தலைமேலேயே விழச்‌ செய்வாராக! ஏனெனில்‌, 
அவன்‌ தன்னை விட நேர்மையிலும்‌ பண்பிலும்‌ சிறந்தவர்களான நேரின்‌ மகனும்‌ 
இஸ்ரயேலின்‌ படைத்‌ தலைவனுமான அப்னேர்‌, எத்தேரின்‌ மகனும்‌ யூதாவின்‌ 
படைத்தலைவனுமான அமாசா ஆகியோரை என்‌ தந்தை தாவீதுக்குத்‌ தெரியாமல்‌ தாக்கி 
வாளால்‌ கொன்றான்‌. 

இந்த இரத்தப்பழி யோவாபின்‌ தலைமேல்‌ மட்டுமன்று: அவன்‌ வழி மரபினர்‌ தலை மேலும்‌ 
என்றென்றும்‌ இருப்பதாக! ஆனால்‌ தாவீது, அவர்‌ வழிமரபினர்‌, அவர்‌ வீட்டார்‌ ஆகியோர்‌ 
மீதும்‌ அவர்‌ அரியணை மீதும்‌ என்றென்றும்‌ ஆண்டவரின்‌ சமாதானம்‌ தங்கி இருப்பதாக! 
என்றார்‌. 

அவ்வாறே யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயா புறப்பட்டூ்ப்‌ போய்‌ யோவாபைத்‌ தாக்கிக்‌ 
கொன்றான்‌. அவர்‌ பாலை நிலத்திலிருந்த தம்‌ வீட்டில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. 
அப்பொழுது அரசர்‌ யோவாபுக்குப்‌ பதிலாக யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயாவைப்‌ 
படைத்தலைவனாக நியமனம்‌ செய்தார்‌. மேலும்‌ அபியத்தாருக்குப்‌ பதிலாகச்‌ 
சாதோக்கைக்‌ குருவாக நியமித்தார்‌. 

பிறகு அரசர்‌ சிமயியை வரவழைத்து அவனை நோக்கி, நீ எருசலேமில்‌ ஒரு வீட்டைக்‌ 
கட்டிக்கொண்டு வேறெங்கும்‌ செல்லாமல்‌ அங்கேயே குடியிரு. 

என்று நீ வெளியேறித்‌ கிதரோன்‌ நீரோடையைக்‌ கடப்பாயோ, அன்றே நீ 
கொல்லப்படுவது உறுதி. இதைத்‌ திண்ணமாய்‌ அறிந்துகொள்‌. உன்‌ இரத்தத்தின்‌ பழி 
உன்‌ தலைமேலேயே விழும்‌ என்றார்‌. 

சிமயி அரசரைப்‌ பார்த்து, நல்லது, அரசே! என்‌ தலைவராகிய நீர்‌ சொன்னபடியே 
அடியேன்‌ செய்வேன்‌ என்றான்‌. 

அவ்வாறே சிமயி நெடுநாள்‌ எருசலேமில்‌ குடியிருந்தான்‌. மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ 
சிமயியின்‌ அடிமைகளில்‌ இருவர்‌ காத்தின்‌ மன்னனாகிய மாக்கா மகன்‌ ஆக்கிசிடம்‌ 
ஓடிவிட்டனர்‌. அந்த அடிமைகள்‌ காத்தில்‌ இருப்பதாகச்‌ சிமயி கேள்விப்பட்டான்‌. 

உடனே சிமயி தன்‌ கழுதைக்குச்‌ சேணம்‌ பூட்டித்‌ தன்‌ அடிமைகளைத்‌ தேடப்‌ 
புறப்பட்டான்‌. அவன்‌ காத்திலிருந்து ஆக்கிசிடம்‌ சென்று, தன்‌ அடிமைகளைக்‌ கண்டு 
அங்கிருந்து அவர்களைக்‌ கூட்டிக்கொண்டு வந்தான்‌. 

சிமயி எருசலேமிலிருந்து காத்துக்குப்‌ போய்த்‌ திரும்பி வந்தான்‌ என்று சாலமோனுக்கு 
அறிவிக்கப்பட்டது. 

அப்போது அரசர்‌ சிமயியை வரவழைத்து என்று நீ வெளியேறி வேறெங்காவது 
போவாயோ, அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி. இதைக்‌ திண்ணமாய்‌ அறிந்து கொள்‌ 
என்று நான்‌ உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து, உன்னையும்‌ ஆண்டவர்மேல்‌ 
ஆணையிடச்‌ செய்யவில்லையா? நீயும்‌ அதற்கு, நல்லது, நீர்‌ சொன்னபடி கேட்கிறேன்‌ 
என்று பதில்‌ கூறவில்லையா? 

அப்படியிருக்க ஆண்டவர்மேல்‌ நீ இட்ட ஆணையையும்‌ உனக்கு நான்‌ இட்ட 
கட்டளையையும்‌ மீறியது ஏன்‌? என்று கேட்டார்‌. 

மேலும்‌ அரசர்‌ சிமயியைப்‌ பார்த்து, என்‌ தந்‌ைத தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள்‌ 
அனைத்தையும்‌ பற்றி உன்‌ நெஞ்சே அறியும்‌. ஆகையால்‌ நீ செய்த தீங்கு உன்னையே 
அழிக்கும்படி ஆண்டவர்‌ செய்வார்‌. 

ஆனால்‌ அரசராகிய சாலமோன்‌ ஆசி பெற்றவராய்‌ இருப்பார்‌. தாவீதின்‌ அரியணையும்‌ 
ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ என்றென்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ என்று சொன்னார்‌. 

பின்னர்‌ யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயாவுக்கு அரசர்‌ கட்டளையிட, அவன்‌ சென்று 
சிமயியைத்‌ தாக்கவே, அவனும்‌ இறந்தான்‌. இவ்வாறு சாலமோனின்‌ ஆட்சி 
நிலைநிறுத்தப்பட்டது. 


13 


14 


15 


16 
I7 


18 


அதிகாரம்‌ 3. 


பின்னர்‌ சாலமோன்‌ எகிப்து மன்னனான பார்வோனின்‌ மகளை மணந்து, பார்வோனுடன்‌ 
உடன்பாடு செய்துகொண்டார்‌. மேலும்‌ தம்‌ அரண்மனை, ஆண்டவர்‌ இல்லம்‌, எருசலேமின்‌ 
சுற்றுமதில்‌ ஆகியவற்றைக்‌ கட்டி முடிக்கும்‌ வரை அவளைத்‌ தாவீதின்‌ நகரில்‌ 
தங்கியிருக்கச்‌ செய்தார்‌. 

அந்நாள்‌ வரை ஆண்டவரின்‌ பெயருக்குக்‌ கோவில்‌ எழுப்பப்படவில்லை. எனவே, மக்கள்‌ 
தொழுகை மேடுகளில்‌ பலியிட்டு வந்தார்கள்‌. 

ஆண்டவர்மீது சாலமோன்‌ அன்பு கொண்டு, தம்‌ தந்தையான தாவீது விதித்த 
நியமங்களின்படி நடந்து வந்தார்‌. ஆனால்‌, அவரும்‌ தொழுகை மேடுகளில்‌ பலியிட்டுத்‌ 
பபம்‌ காட்டி வந்தார்‌. 

ஒருநாள்‌ அரசர்‌ பலி செலுத்துமாறு கிபயோனுக்குச்‌ சென்றார்‌. அங்கேதான்‌ மிக 
முக்கியமான தொழுகைமேடூ இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின்‌ மேல்தான்‌ சாலமோன்‌ 
ஆயிரம்‌ எரிபலிகளைச்‌ செலுத்தியிருந்தார்‌. 

அன்றிரவு கிபயோனில்‌ ஆண்டவர்‌ சாலமோனுக்குக்‌ கனவில்‌ தோன்றினார்‌. உனக்கு 
என்ன வரம்‌ வேண்டும்‌ கேள்‌! என்று கடவுள்‌ கேட்டார்‌. 

அதற்குச்‌ சாலமோன்‌, உம்‌ அடியாராகிய என்‌ தந்‌ைத தாவீது உமது பார்வையில்‌ 
உண்மையுடனும்‌ நீதியுடனும்‌ நேரிய உள்ளத்துடனும்‌ நடந்து கொண்டார்‌. அதனால்‌ நீர்‌ 
அவருக்குப்‌ பேரன்பு காட்டினீர்‌. அந்தப்‌ பேரன்பை அவருக்கு என்றும்‌ காட்டி வந்து, இன்று 
அவரது அரியணையில்‌ வீற்றிருக்கும்‌ மகனை அவருக்குத்‌ தந்தீர்‌. 

என்‌ கடவுளாகிய ஆண்டவரே, நீர்‌ அடியேனை என்‌ தந்தை தாவீதுக்குப்‌ பதிலாக 
அரசனாக்கியுள்ளீர்‌. நான்‌ செய்வதறியாத சிறு பிள்ளை. 

இதோ! உமக்கென நீர்‌ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடைளே அடியேன்‌ 
இருக்கிறேன்‌. அவர்கள்‌ எண்ணிக்‌ கணிக்க முடியாத மாபெரும்‌ தொகையினர்‌. 

எனவே, உம்‌ மக்களுக்கு நீதி வழங்கவும்‌ நன்மை தீமை பகுத்தறியவும்‌ தேவையான ஞானம்‌ 
நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்குத்‌ தந்தருளும்‌. இல்லாவிடில்‌, உமக்குரிய 
இம்மாபெரும்‌ மக்கள்‌ இனத்திற்கு நீதி வழங்க யாரால்‌ இயலும்‌? என்று கேட்டார்‌. 
சாலமோன்‌ இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய்‌ இருந்தது. 

கடவுள்‌ அவரிடம்‌, நீடிய ஆயுளையோ, செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன்‌ 
எதிரிகளின்‌ சாவையும்‌ நீ விரும்பவில்லை. மாறாக, நீதி வழங்கத்‌ தேவையான ஞானத்தை 
மட்டுமே கேட்டிருக்கிறாய்‌. 

இதோ! நான்‌ இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன்‌. உனக்கு நிகராக, உனக்கு 
முன்னே எவரும்‌ இருந்ததி ல்லை. உனக்குப்‌ பின்னே இருக்கப்‌ போவதுமி ல்லை. 

அந்த அளவுக்கு ஞானமும்‌ பகுத்தறிவும்‌ நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன்‌. 
இன்னும்‌ நீ கேளாத செல்வத்தையும்‌ புகழையும்‌ உனக்குத்‌ தருவேன்‌. ஆகையால்‌ உன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ உனக்கு இணையான அரசன்‌ எவனும்‌ இரான்‌. 

மேலும்‌, உன்‌ தந்தை தாவீதைப்‌ போல்‌ நீயும்‌ என்‌ வழிகளில்‌ நடந்து, என்‌ நியமங்களையும்‌ 
விதிமுறைகளையும்‌ கடைப்பிடித்து வந்தால்‌ உனக்கு நீண்ட ஆயுளையும்‌ வழங்குவேன்‌ 
என்றார்‌. 

சாலமோன்‌ கனவினின்று விழித்தெழுந்தார்‌. பின்னர்‌, எருசலேமுக்குப்‌ புறறப்பட்டுச்‌ 
சென்று ஆண்டவரின்‌ உடன்படிக்கைப்‌ பேழையின்முன்‌ நின்று எரிபலிகளையும்‌ நல்லுறவுப்‌ 
பலிகளையும்‌ செலுத்தினார்‌. பின்‌ தம்‌ அலுவலர்‌ அனைவருக்கும்‌ பெரும்‌ விருந்து 
அளித்தார்‌. 

ஒரு நாள்‌, இரு விலைமாதர்‌ அரசர்‌ முன்னிலையில்‌ வந்து நின்றனர்‌. 

அவர்களுள்‌ ஒருத்தி, என்‌ தலைவரே! இந்தப்‌ பெண்ணும்‌ நானும்‌ ஒரே வீட்டில்‌ 
குடியிருக்கிறோம்‌. அந்த வீட்டில்‌ அவள்‌ என்னுடன்‌ இருந்தபோது நான்‌ ஒரு 
குழந்தையைப்‌ பெற்றெடுத்தேன்‌. 

என்‌ குழந்தை பிறந்து மூன்று நாள்‌ ஆன பின்‌, அவளம்‌ ஒரு குழந்தையைப்‌ பெற்றெடுத்தாள்‌. 
அந்த வீட்டில்‌ எங்கள்‌ இருவரைத்‌ தவிர வேறு யாரும்‌ இல்லை. 


19 
20 


21 


22 


223 


24 
25 


26 


ZI 


28 


oo 


10 


இவள்‌ இரவில்‌ பங்கும்போது தன்‌ மகன்‌ மீது புரண்டுவிட்டதால்‌ அவன்‌ இறந்துபோனான்‌. 
அவள்‌ நள்ளிரவில்‌ எழுந்து, உம்‌ பணிப்பெண்ணாகிய நான்‌ பங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌, 
என்னருகில்‌ கிடந்த என்‌ மகனை எடுத்துத்‌ தன்‌ நெஞ்சருகில்‌ வைத்துக்கொண்டு, இறந்து 
விட்ட தன்‌ மகனை என்‌ நெஞ்சருகில்‌ கிடத்திவிட்டாள்‌. 

விடியற்காலையில்‌ பிள்ளைக்குப்‌ பால்‌ கொடுக்க நான்‌ எழுந்தபோது, ஜயோ! அது 
செத்துக்‌ கிடந்தது. சற்று விடிந்தபின்‌ பிள்ளையை உற்று பார்த்தபோது, அது நான்‌ பெற்ற 
பிள்ளை அல்ல என்று கண்டேன்‌ என்றாள்‌. 

இதைக்‌ கேட்ட மற்றவளோ, இல்லை! உயிரோடிருப்பதே என்‌ பிள்ளை. செத்துப்‌ 
போனது என்‌ பிள்ளை என்றாள்‌. முதல்‌ பெண்ணோ, இல்லை! செத்த பிள்ளைதான்‌ 
உன்னுடையது. உயிரோடிருக்கும்‌ பிள்ளை என்னுடையது என்றாள்‌. இவ்வாறு அரசர்முன்‌ 
அவர்கள்‌ வாதாடினர்‌. 

அப்பொழுது அரசர்‌, என்ன இது? ஒருத்தி, “உயிரோடு இருக்கிற இவன்‌ என்‌ மகன்‌: 
செத்துவிட்டவன்‌ உன்‌ மகன்‌“ என்கிறாள்‌. மற்றவளோ “இல்லை! செத்துவிட்டவன்‌ என்‌ 
மகன்‌: உயிரோடு இருக்கிறவன்‌ என்‌ மகன்‌“ என்கிறாள்‌ என்றார்‌. 

பின்னர்‌ அரசர்‌, ஒரு வாளைக்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றார்‌. 

அவ்வாறே அவர்கள்‌ அரசரிடம்‌ ஒரு வாள்‌ கொண்டு வந்தனர்‌. பிறகு அரசர்‌, 
உயிரோடிருக்கும்‌ குழந்தையை இரண்டாக வெட்டி, ஒரு பாதியை ஒருத்தியிடமும்‌ மறு 
பாதியை மற்றொருத்திமிடமும்‌ கொடுங்கள்‌ என்றார்‌. 

உடனே, உயிரோடிருந்த பிள்ளையின்‌ தாய்‌ தன்‌ மகனுக்காக நெஞ்சம்‌ பதறி அரசரிடம்‌, 
வேண்டாம்‌ என்‌ தலைவரே! கொல்ல வேண்டாம்‌. உயிரோடிருக்கும்‌ குழந்தையை 
அவளிடமே கொடுத்து விடுங்கள்‌ என்று வேண்டினாள்‌. மற்றவளோ, அது எனக்கும்‌ 
வேண்டாம்‌: உனக்கும்‌ வேண்டாம்‌: அதை இரண்டாக வெட்டுங்கள்‌ என்றாள்‌. 

உடனே அரசர்‌, உயிரோடிருக்கும்‌ அந்தக்‌ குழந்தையைக்‌ கொல்ல வேண்டாம்‌. முதல்‌ 
பெண்ணிடமே கொடுங்கள்‌. அவள்தான்‌ அதன்‌ தாய்‌ என்று முடிவு கூறினார்‌. 

அரசர்‌ அளித்த தீர்ப்பைப்‌ பற்றி இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எல்லாரும்‌ கேள்விப்பட்டனர்‌. நீதித்‌ 
தீர்ப்பு வழங்குவதற்கெனக்‌ கடவுள்‌ அருளிய ஞானம்‌ அவரிடம்‌ உள்ளது என்று கண்டு, 
அவருக்கு அஞ்சி நடந்தனர்‌. 


அதிகாரம்‌ 4. 


சாலமோன்‌ அரசர்‌ இஸ்ரயேலர்‌ அனைவர்மீதும்‌ அட்சி செலுத்தி வந்தார்‌. 

அவருடன்‌ இருந்த அதிகாரிகள்‌ இவர்களே: 

குரு: சாதோக்கின்‌. மகன்‌ அசரியா. தலைமைச்‌ செயலர்‌: சீசாவின்‌ மைந்தர்‌ எலிகோரேபு, 
அகியா. அமைச்சன்‌: அகிலூதின்‌ மகன்‌ யோசபாத்து. 

படைத்‌ தலைவன்‌: யோயாதாவின்‌ மகன்‌ பெனாயா. குருக்கள்‌: சாதோக்கு, அபியத்தார்‌. 
தலைமைக்‌ கண்காணிப்பாளன்‌: நாத்தானின்‌ மகன்‌ அசரியா. அரசரின்‌ ஆலோசகன்‌: 
நாத்தானின்‌ மகன்‌ குரு சாபூது. 

அரண்மனை மேற்பார்வையாளன்‌: அகிசார்‌. கட்டாய வேலைக்காரர்‌ மேற்பார்வையாளன்‌: 
அப்தாவின்‌ மகன்‌ அதோனிராம்‌. 

இஸ்ரயேல்‌ நாடெங்கும்‌ சாலமோனின்‌ கீழ்‌ பன்னிரு ஆளுநர்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
அரசருக்கும்‌ அவரது அரண்மனைக்கும்‌ வேண்டிய உணவுப்‌ பொருட்களைச்‌ சேகரித்துக்‌ 
கொடுத்து வந்தார்கள்‌. அவர்கள்‌ மாதத்திற்கு ஒருவராக ஆண்டூ முழுவதும்‌ தேவையான 
பொருள்களைச்‌ சேகரித்துத்‌ தந்தார்கள்‌. 

அவர்களின்‌ பெயர்கள்‌: பென்கூர்‌-மலை நாடான எப்ராயிம்‌ இவனுக்கு உரியது: 
பென்தெக்கர்‌-மாக்காசு, சாயல்பிம்‌, பேத்சமேசு, ஏலோன்‌ பெத்கானான்‌ ஆகிய நகர்கள்‌ 
இவனுக்கு உரியவை. 

பென்கெசது-அருபோத்து, சோக்கோவும்‌ ஏபேர்‌ பகுதி முழுவதும்‌ இவனுக்கு உரியவை. 


11 


12 


13 


24 


25 


26 


21 


28 


29 


30 


31 


32 


33 


10 


சாலமோனின்‌ மகள்‌ தாப்பாத்தின்‌ கணவன்‌ பென்‌ அபினதாபு-நாபத்தோர்‌ பகுதி முழுவதும்‌ 
இவனுக்கு உரியது. 

அகிலாதின்‌ மகன்‌ பாகனா-தானாக்கு, மெகிதோ, பெத்சான்‌ நகர்ப்‌ பகுதிகளும்‌ 
சாத்தானை அடுத்து, இஸ்ரயேலுக்குத்‌ தெற்கே, பெத்சானிலிருந்து ஆபேல்‌ மெகோலா 
வரை, யோக்மாயமின்‌ மறுபக்கம்‌ உள்ள பகுதியும்‌ இவனுக்குரியவை. 
பென்கெபர்‌-ராமோத்து கிலயாதும்‌ மனாசேயின்‌ மகன்‌ யாயிர்க்குச்‌ சொந்தமான கிலயாது 
நாட்டுச்‌ சிற்டிர்களும்‌, பாசானிலுள்ள அர்கோபு நாட்டின்‌ மதிற்சுவர்களும்‌ வெண்கலக்‌ 
குறுக்குக்‌ கம்பிகளும்‌ கொண்ட அறுபது நகர்களும்‌ இவனுக்கு உரியவை. 

இத்தோவின்‌ மகன்‌ அகினதாபு-மகனயிம்‌ இவனுக்கு உரியது. 

சாலமோனின்‌ மகள்‌ பாஸ்மத்தின்‌ கணவன்‌ அகிமாசு-நப்தலி இவனுக்கு உயரியது. 
ஊசாயின்‌ மகன்‌ பாகனா-ஆசேர்‌, பெயலோத்து இவனுக்கு உரியவை. 

பாருவாகின்‌ மகன்‌ யோசபாத்து-இசக்கார்‌ இவனுக்கு உரியது. 

ஏலாவின்‌ மகன்‌ சிமயி-பென்யமின்‌ இவனுக்கு உரியது. 

ஊரியின்‌ மகன்‌ கெபேர்‌-எமேரியரின்‌ மகன்‌ சீகோனுக்கும்‌ பாசானின்‌ மன்னன்‌ ஓகுக்கும்‌ 
உரியதாய்‌ இருந்த கிலயாது நாடூ இவனுக்குரியது. 

இவர்களைத்‌ தவிர யூதாப்‌ பகுதிக்கு ஆளுநர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. யூதா, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
கடற்கரை மணலைப்‌ போல்‌ திரளாய்‌ இருந்தனர்‌: உண்டு குடித்து மகிழ்ந்தி ருந்தனர்‌. 
சாலமோன்‌, யூப்பிரத்தீசு, தொடங்கிப்‌ பெலிஸ்தியரின்‌ நாடு வரையிலும்‌, எகிப்தின்‌ 
எல்லை வரையிலும்‌ இருந்த நாடுகளின்‌ மேலும்‌ ஆட்சி செலுத்தி வந்தார்‌. அவரது 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ அந்நாடுகளின்‌ மக்கள்‌ சாலமோனுக்குக்‌ கப்பம்‌ கட்டி 
அடிபணிந்திருந்தனர்‌. 

சாலமோன்‌ வீட்டில்‌ நாள்தோறும்‌ உணவுக்காகத்‌ தேவைப்பட்டவை: முப்பது கலம்‌ மிருது 
வான மாவு: அறுபது கலம்‌ நொய்‌: 

கொழுத்த மாடுகள்‌ பத்து: மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள்‌ இருபது: ஆடுகள்‌ மறு: 
கலைமான்கள்‌, சிறுமான்கள்‌, வரையாடுகள்‌, கொழுத்த கோழிகள்‌ ஆகியவை. 
திப்சாவிலிருந்து காசா வரையிலும்‌ யூப்பரத்தீசின்‌ மேற்குப்‌ புறத்தில்‌ உள்ள நாடுகள்‌ 
அனைத்தின்‌ மீதும்‌, அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த ஆட்சி செலுத்தி வந்தார்‌. எல்லைப்‌ 
புறப்‌ பகுதிகள்‌ அனைத்திலும்‌ அமைதி நிலவியது. 

சாலமோனின்‌ வாழ்நாளெல்லாம்‌ தாண்‌ முதல்‌ பெயேர்செபா வரையிலும்‌ பரவியிருந்த 
யூதா, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ பாதுகாப்புடன்‌ வாழ்ந்தனர்‌. அவர்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ 
திராட்சைத்‌ தோட்டங்களையும்‌ அத்திமரங்களையும்‌ உடைமையாகக்‌ கொண்டிருந்தனர்‌: 
சாலமோனுக்கு இருந்த தேர்க்‌ குதிரை இலாயங்கள்‌ நாற்பதினாயிரம்‌: குதிரை வீரர்கள்‌ 
பன்னீராயிரம்‌. 

ஆளுநர்கள்‌ அவரவர்‌ முறைப்படி மாதந்தோறும்‌ அரசர்‌ சாலமோனுக்கும்‌ அவரோடு உணவு 
அருந்தி வந்த அனைவருக்கும்‌ தேவையான உணவுப்‌ பொருள்களைக்‌ கொடுத்து 
வந்தார்கள்‌. ஒரு குறையும்‌ வைக்கவில்லை. 

மேலும்‌, அவர்கள்‌ தேர்க்‌ குதிரைகளுக்கும்‌ கோவேறு கழுதைகளுக்கும்‌ தேவைப்பட்ட 
வாற்கோதுமையையும்‌ வைக்கோலையும்‌ தங்களுக்குக்‌ குறிக்கப்பட்ட முறையின்படி, 
அவை இருந்த இடத்திற்குக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 

கடவுள்‌ சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும்‌ அறிவுக்‌ கூர்மையையும்‌ கடற்கரை 
மணலெனப்‌ பரந்த அறிவாற்றலையும்‌ அளித்திருந்தார்‌. 

கீழை நாட்டினர்‌ அனைவரின்‌ ஞானத்தையும்‌, எகிப்தியரின்‌ எல்லாவகை 
ஞானத்தையும்விடச்‌ சாலமோனின்‌ ஞானம்‌ சிறந்ததாய்‌ விளங்கிற்று. 

எசுராகியனான ஏத்தானைவிட, ஏமான்‌, கல்கோல்‌, தர்தா என்ற மாகோலின்‌ புதல்வர்‌, 
மற்ற மனிதர்‌ அனைவரையும்‌ விட, அவரே ஞானத்தில்‌ சிறந்து விளங்கினார்‌. 

சுற்றிலுமிருந்த நாடுகள்‌ அனைத்திலும்‌ அவர்‌ புகழ்‌ பரவிற்று. அவர்‌ மூவாயிரம்‌ 
நீதிமொழிகளை உரைத்தார்‌. அவர்‌ இயற்றிய பாடல்களின்‌ எண்ணிக்கை ஆயிரத்து ஐந்து. 
லெபனோனின்‌ கேதுரு முதல்‌ சுவரில்‌ முளைக்கும்‌ ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர 
வகைகளைக்‌ குறித்தும்‌, நடப்பன, பறப்பன, ஊர்வன, நீந்துவன ஆகியவற்றைக்‌ குறித்தும்‌ 
கருத்துரை வழங்கினார்‌. 


34 


11 


12 


13 


11 


சாலமோனின்‌ ஞானத்தைக்‌ கேட்கப்‌ பல்வேறு இனத்தைச்‌ சார்ந்தவர்‌ அவரை நாடி 
வந்தனர்‌. அவரது ஞானத்தைப்‌ பற்றிக்‌ கேள்வியுற்ற பின்னர்‌ அனைவரும்‌ அவரைத்‌ தேடி 
வந்தனர்‌. 


அதிகாரம்‌ 5. 


தீரின்‌ மன்னர்‌ ஈராம்‌ தாவீதுக்கு அவரது வாழ்நாளெல்லாம்‌ நண்பராயிருந்தார்‌. சாலமோன்‌ 
தம்‌ தந்தையாகிய தாவீதுக்குப்‌ பின்‌ அரசராகத்‌ திருப்பொழிவு பெற்றுள்ளார்‌ என்று அவர்‌ 
கேள்விப்பட்டூத்‌ தம்‌ பதரை அவரிடம்‌ அனுப்பினார்‌. 

சாலமோனும்‌ ஈராமிடம்‌ பதனுப்பி, ஆண்டவர்‌ என்‌ தந்‌ைத தாவீதின்‌ எதிரிகளை அவருக்கு 
அடிபணியச்‌ செய்யும்‌ வரை, எப்பக்கமும்‌ இடையறாது போர்‌ நடந்து வந்தது என்பது 
உமக்குத்‌ தெரியும்‌. 

இதனால்‌ தம்‌ ஆண்டவராகிய கடவுளின்‌ பெயருக்குக்‌ கோவில்‌ எழுப்ப அவரால்‌ 
முடியாமல்‌ போயிற்று என்பதும்‌ உமக்குத்‌ தெரியும்‌. 

இப்பொழுதோ, என்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ என்‌ எல்லைகள்‌ எங்கும்‌ அமைதி நிலவும்படி 
செய்திருக்கிறார்‌. எனக்கு எதிரியுமில்லை: இடையூறுமில்லை. 

ஆகையால்‌, ஆண்டவர்‌ என்‌ தந்‌ைத தாவீதை நோக்கி, “உனக்குப்‌ பின்‌ உன்‌ 
அரியணையில்‌ நான்‌ அமர்த்தும்‌ உன்‌ மகனே என்‌ பெயருக்குக்‌ கோவில்‌ கட்டுவான்‌“ என்று 
சொன்னபடியே, என்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ பெயருக்குக்‌ கோவில்‌ எழுப்ப 
எண்ணியுள்ளேன்‌. 

எனக்குத்‌ தேவையாயிருக்கும்‌ கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டித்தருமாறு 
உம்‌ பணியாளருக்குக்‌ கட்டளையிடும்‌. முரம்‌ வெட்டுவதில்‌ சீதோனியரைப்‌ போல்‌ 
திறமையுள்ளவர்‌ என்‌ குடிமக்களுள்‌ ஒருவரும்‌ இல்லை என்பது உமக்குத்‌ தெரியும்‌. என்‌ 
பணியானர்‌ உம்‌ பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள்‌. உம்‌ பணியாளருக்கு நீர்‌ 
குறிப்பிடும்‌ கூலியை நான்‌ கொடுத்து விடுகிறேன்‌ என்று சொல்லக்‌ சொன்னார்‌. 

ஈராம்‌ சாலமோனின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டூ மிகவும்‌ மகிழ்ந்து, அந்த ஏராளமான மக்கள்‌ 
ஆளும்படி, தாவீதுக்கு ஞானமுள்ள ஒருமகனைக்‌ கொடுத்த ஆண்டவர்‌ இன்று வாழ்த்தப்‌ 
பெறுவாராக! என்றார்‌. 

மேலும்‌ ஈராம்‌ சாலமோனிடம்‌ ஆளனுப்பி, நீர்‌ எனக்குச்‌ சொல்லி அனுப்பியதைக்‌ 
கேட்டேன்‌. உமது விருப்பப்படியே, கேதுரு மரங்களையும்‌, மக்கு மரங்களையும்‌ அனுப்பி 
வைக்கிறேன்‌. 

என்‌ பணியாளர்‌ லெபனோனிலிருந்து அவற்றைக்‌ கடற்கரைக்குக்‌ கொண்டு வருவார்கள்‌. 
தெப்பம்‌ தெப்பமாகக்‌ கட்டி, கடல்‌ வழியாக நீர்‌ குறிக்கும்‌ இடத்தற்கு அனுப்பி, அங்கே 
அவற்றை அவிழ்த்து உம்மிடம்‌ சேர்ப்பிப்பேன்‌. அவற்றை நீர்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌. என்‌ 
வீட்டாருக்கு உணவுப்‌ பொருள்‌ கொடுத்தால்‌ போதும்‌, இதுவே என்‌ விருப்பம்‌ என்று 
தெரிவித்தார்‌. 

அப்படியே ஈராம்‌ சாலமோனுக்குக்‌ கேதுரு மரங்களையும்‌ மக்கு மரங்களையும்‌ அவர்‌ 
விரும்பியபடி அனுப்பிக்‌ கொண்டிருந்தார்‌. 

சாலமோன்‌ ஈராம்‌ வீட்டாரின்‌ உணவுக்காக இருபதாயிரம்‌ கலம்‌ கோதுமையும்‌ இருமறு 
குடம்‌ பிழிந்து வடிகட்டிய ஒலிவ எண்ணெயும்‌ கொடுத்தார்‌. இவ்வாறு ஈராமுக்குச்‌ 
சாலமோன்‌ ஆண்டுதோறும்‌ கொடுத்து வந்தார்‌. 

ஆண்டவர்‌ தாம்‌ சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தைத்‌ 
தந்தருளினார்‌. ஈராமும்‌ சாலமோனும்‌ நல்லுறவு கொண்டிருந்தனர்‌. இருவரும்‌ 
உடன்படிக்கை செய்து கொண்டனர்‌. 

அரசர்‌ சாலமோன்‌ இஸ்ரயேல்‌ முழுவதிலிருந்தும்‌ முப்பதாயிரம்‌ பேரைக்‌ கட்டாய 
வேலைக்கு உட்படுத்தினார்‌. 


14 


14 
15 


12 


ஒவ்வொரு மாதமும்‌ அவர்களுள்‌ பத்தாயிரம்‌ பேரை லெபனோனுக்கு மாற்றி மாற்றி 
அனுப்பி வைத்தார்‌. அவர்கள்‌ ஒரு மாதம்‌ லெபலோனில்‌ வேலை செய்வார்கள்‌: இரண்டு 
மாதம்‌ வீட்டிலிருப்பார்கள்‌. அதோனிராம்‌ கட்டாய வேலையைக்‌ கண்காணித்து வந்தான்‌. 
சுமைபக்க எழுபதானாயிரம்‌ பேரையும்‌, மலை நாட்டில்‌ கல்வெட்ட எண்பதாயிரம்‌ 
பேரையும்‌ சாலமோன்‌ அமர்த்தியிருந்தார்‌. 

வேலையைக்‌ கவனிக்கச்‌ சாலமோனால்‌ நியமிக்கப்பட்ட உயர்‌ அதிகாரிகளைத்‌ தவிர, 
வேலையாட்களை மேற்பார்வையிட மூவாயிரத்து முந்மறு கண்காணிகளும்‌ இருந்தார்கள்‌. 
அரசரின்‌ கட்டளைப்படி அவருடைய ஆட்கள்‌ கோவிலுக்கு அடித்தளமிடத்‌ தேவையான 
கற்களைச்‌ செதுக்குவதற்கென மிகப்பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள்‌. 
சாலமோனின்‌ சிற்பிகளும்‌, ஈராமின்‌ சிற்பிகளும்‌ கெபேல்‌ ஊராரும்‌ சேர்ந்து கோவில்‌ 
கட்டுவதற்கான மரங்களையும்‌ கற்களையும்‌ செதுக்கித்‌ தயார்‌ செய்தனர்‌. 


அதிகாரம்‌ 6. 


இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நாடீற்று எண்பதாம்‌ ஆண்டு, 
சாலமோன்‌ இஸ்ரயேலுக்கு அரசரான நானகாம்‌ ஆண்டு, சிவு என்ற இரண்டாம்‌ மாத்தில்‌ 
அவர்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தைக்‌ கட்டத்‌ தொடங்கினார்‌. 

அரசர்‌ சாலமோன்‌ ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின்‌ இளவு: நீளம்‌ அறுபது முழம்‌, 
அகலம்‌ இருபது முழம்‌, உயரம்‌ முப்பது முழம்‌. 

கோவிலது பயத்தின்‌ முன்‌ மண்டபம்‌, கோவிலின்‌ அகலத்திற்குச்‌ சமமாய்‌ இருபது முழ 
நீளமும்‌, கோவிலுக்கு முன்னால்‌ பத்து முழு அகல, கொண்டிருந்தது. 

வெளிப்புறம்‌ குறுகி உட்புறம்‌ விரிந்த பலகணிகளை அவர்‌ கோவிலில்‌ அமைத்தார்‌. 
கோவிலின்‌ சுவரைச்‌ சுற்றி,-அதாவது பயகத்தையும்‌ கருவறையையும்‌ சுற்றி இருந்த- 
சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன்‌ மேல்‌ அடுக்கடுக்காயச்‌ சிற்றறைகளைக்‌ கட்டினார்‌. 
கீழிருந்த அறைகள்‌ ஐந்து முழ அகலமும்‌, நடுவிலிருந்த அறைகள்‌ ஆறு முழ அகலமும்‌, 
மேலிருந்த அறைகள்‌ ஏழு முழ அகலமுமாய்‌ இருந்தன. அந்த அறைகளின்‌ விட்டங்கள்‌ 
கோவிலின்‌ சுவருக்குள்‌ போகாதபடி அவற்றைத்‌ தாங்குவதற்கென, சுற்றிலும்‌ 
வெளிப்புறத்தில்‌ ஒட்டுச்சுவர்‌ அமைத்தார்‌. 

செதுக்கி மடித்த கற்களாலேயே கோவில்‌ கட்டப்பட்டதால்‌, அது கட்டப்பட்டபோது, 
சுத்தியல்‌ உளி போன்ற எந்த இரும்புக்‌ கருவியின்‌ ஒலியும்‌ கோவிலில்‌ கேட்கவில்லை. 
கீழறைகளுக்குப்‌ போகும்‌ வாயில்‌ கோவிலின்‌ தென்புறம்‌ இருந்தது. சுழற்படிகளால்‌ நடு 
அறைகளுக்கும்‌, அங்கிருந்து மேல்‌ அறைகளுக்கும்‌ ஏறிச்‌ செல்வர்‌. 

அவர்‌ கேதுரு மர விட்டங்களாலும்‌ பலகைகளாலும்‌ கோவிலுக்கு மச்சுப்பாவி அதைக்‌ 
கட்டிமுடித்தார்‌. 

கோவிலைச்‌ சுற்றிலும்‌ ஜந்து முழ உயரமாகச்‌ சுற்றுக்கட்டு எழுப்பி, அதைக்‌ கேதுரு 
மரங்களால்‌ கோவிலோடூ இணைத்தார்‌. 

அப்போது ஆண்டவரின்‌ வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது. 

அவர்‌, நீ என்‌ நியமங்களின்படி ஒழுகி, என்‌ நீதிச்சட்டங்களின்படி செயலாற்றி, என்‌ 
கட்டளைகளைக்‌ கடைப்பிடித்து நடந்து வருவாயாகில்‌, நீ கட்டுகிற இக்‌ கோவிலைக்‌ 
குறித்து நான்‌ உன்‌ தந்‌ைத தாவீதுக்குச்‌ சொன்ன என்‌ வாக்கை உன்னிடம்‌ 
நிறைவேற்றுவேன்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களிடையே குடியிருப்பேன்‌: என்‌ மக்களாகிய இஸ்ரயேலரைக்‌ 
கைவிடமாட்னே என்றார்‌. 

சாலமோன்‌ கோவிலைக்‌ கட்டிமுடித்தார்‌. 

பின்னர்‌, கோவில்‌ சுவர்களின்‌ உட்புறத்தைக்‌ கீழ்த்தளம்‌ முதல்‌ மேல்‌ மச்சுவரை, கேதுரு 
பலகைகளால்‌ அவர்‌ மூடினார்‌: இவ்வாறு உட்புறம்‌ முழுவதையும்‌ மரத்தால்‌ அவர்‌ மூடினார்‌: 
மேலும்‌ கோவிலின்‌ கீழ்த்தளத்தை மக்கு மரப்பலகைகளால்‌ பாவினார்‌. 


13 


கோவிலின்‌ பிற்பகுதியில்‌ இருபது முழ இடத்தை, கீழ்த்தளம்‌ முதல்‌ மேல்‌ மச்சுவரை, 
கேதுருப்‌ பலகைகளால்‌ தடுத்து, திருத்பயகமாகிய கருவறையை அவர்‌ அமைத்தார்‌. 
அதற்கு முன்னால்‌ நாற்பது முழஇடம்‌ கோவில்‌ பயகமாய்‌ அமைந்தது. 

கோவிலின்‌ உட்புறமெங்கும்‌ மூடியிருந்த கோதுருப்‌ பலகைகளில்‌ மொக்கு வடிவங்களும்‌ 
விரிந்த மலர்களின்‌ வடிவங்களும்‌ செதுக்கப்பட்டி ருந்தன. உட்புறமெங்கும்‌ முற்றிலும்‌ கேது 
ருப்‌ பலகை மூடியிருந்ததால்‌ கல்லே காணப்படவில்லை. 

ஆண்டவரின்‌ உடன்படிக்கைப்‌ பேழையை வைப்பதற்கென்று கோவிலின்‌ உட்புறத்தில்‌ 
கருவறையை அவர்‌ அமைத்திருந்தார்‌. 

கருவறை இருபது முழ நீளமும்‌, இருபது முழ அகலமும்‌, இருபது முழ உயரமுமாய்‌ 
இருந்தது. அவர்‌ அதனைப்‌ பசும்பொன்‌ தகடூகளால்‌ மூடினார்‌. பீடத்தையும்‌ கேதுருப்‌ 
பலகைகளால்‌ மூடினார்‌. 

கோவிலின்‌ உட்புறத்தைச்‌ சாலமோன்‌ பசும்‌ பொன்னால்‌ மூடினார்‌: கருவறைக்கு 
முன்னால்‌ பொன்னில்‌ பொதியப்பட்ட பொற்சங்கிலிகளைத்‌ தொங்கவிட்டார்‌. 

இவ்வாறு கோவில்‌ முழுவதையும்‌, ஓரிடமும்‌ விடாமல்‌, பொன்னால்‌ அவர்‌ மூடினார்‌: 
கருவறைப்‌ பீடம்‌ முழுவதையும்‌ பொன்னால்‌ மூடினார்‌. 

கருவறையில்‌ ஒலிவ மரத்தால்‌ பத்து முழ உயரமான இரு கெருபுகளை அவர்‌ செய்து 
வைத்தார்‌. 

முதல்‌ கெருபின்‌ ஓர்‌ இறக்கையின்‌ நீளம்‌ ஐந்து முழம்‌, கெருபின்‌ மறு இறக்கையின்‌ நீளமும்‌ 
ஐந்து முழம்‌. இரு இறக்கை நுனிகளுக்கு இடையே இருந்த பரம்‌ பத்து முழம்‌. 

இரண்டாம்‌ கெருபின்‌ அளவும்‌ இருந்தன. இரண்டாம்‌ கெருபின்‌ அளவும்‌ பத்து முழம்‌. இரு 
கெருபுகளும்‌ ஒரே அளவாயும்‌ ஒரே வடிவமாயும்‌ இருந்தன. 

ஒரு கெருபு பத்து முழ உயரம்‌ இருந்தது. 

மற்ற கெருபும்‌ அதே அளவாய்‌ இருந்தது. அவர்‌ அந்தக்‌ கெருபுகளைக்‌ கோவிலின்‌ 
உட்பகுதியில்‌ வைத்தார்‌. அவற்றின்‌ இறக்கைகள்‌ விரிந்தவாறு இருந்தன. ஒரு கெருபின்‌ 
இறக்கை ஒரு பக்கத்துச்‌ சுவரையும்‌ மறு கெருபின்‌ இறக்கை மறுபக்கத்துச்‌ சுவரையும்‌ 
தொட்டுக்‌ கொண்டிருந்தன. 

அவர்‌ அக்கெருபுகளையும்‌ பொன்னால்‌ மூடினார்‌. 

கோவிலின்‌ சுவர்களெங்கும்‌ சுற்றிலும்‌, உள்ளும்‌ புறமும்‌ கெருபுகள்‌ ஈச்ச மரங்கள்‌, விரிந்த 
மலர்கள்‌ ஆகியவற்றின்‌ வடிவங்களை அவர்‌ செதுக்கி வைத்தார்‌. 

கோவிலின்‌ பிற்பகுதியிலும்‌ முற்பகுதியிலும்‌ தளத்தைப்‌ பொன்னால்‌ அவர்‌ மூடினார்‌. 
கருவறையின்‌ நுழைவாயிலுக்கு இரட்டைக்‌ கதவையும்‌ ஜங்கோண வடிவத்தில்‌ கதவு 
நிலைகளையும்‌ ஒலிவ மரத்தால்‌ அவர்‌ செய்து வைத்தார்‌. 

ஒலிவ மரத்தாலான இந்த இரட்டைக்‌ கதவில்‌ கெருபுகள்‌, ஈச்சமரங்கள்‌, விரிந்த மலர்கள்‌ 
ஆகியவற்றின்‌ வடிவங்களை அவர்‌ செதுக்கி வைத்தார்‌. அவற்றைப்‌ பொன்னால்‌ 
வேய்ந்தார்‌. 

அவர்‌ பயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில்‌ கதவு நிலைகளை ஒலிவ மரத்தால்‌ 
செய்து நிறுத்தினார்‌. 

அதன்‌ இரு கதவுகளும்‌ மக்கு மரத்தால்‌ செய்யப்பட்டி ருந்தன. மறுகதவும்‌ இரு மடிப்பாய்ச்‌ 
செய்யப்பட்டிருந்தது. 

அவற்றில்‌ கெருபுகள்‌, ஈச்சமரங்கள்‌, விரிந்த மலர்கள்‌ ஆகியவற்றின்‌ வடிவங்களைச்‌ செது 
க்கி, அவற்றின்‌ அளவுக்கேற்ற பொன்‌ தகட்டால்‌ அவர்‌ மூடினார்‌. 

உள்‌ முற்றதின்‌ சுவர்களை, மூன்று வரிசை செதுக்கி கற்களாலும்‌, ஒரு வரிசை கேதுருக்‌ 
கட்டைகளாலும்‌ அவர்‌ அமைத்தார்‌. 

நான்காம்‌ ஆண்டு சிவு மாதத்தில்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்கு அடித்தளம்‌ இடப்பட்டது. 
பதினோராம்‌ ஆண்டூ பூல்‌ என்ற எட்டாம்‌ மாதத்தில்‌ கோவிலின்‌ எல்லாப்‌ பகுதிகளும்‌ 
திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன. இவ்வாறு கோவிலைக்‌ கட்டி முடிக்க ஏழு 
ஆண்டூகள்‌ ஆயின. 


19 


14 


அதிகாரம்‌ 7. 


சாலமோன்‌ தம்‌ அரண்மனை முழுவதையும்‌ கட்டி முடிக்கப்‌ பதின்மூன்று ஆண்டுகள்‌ ஆயின. 
அவர்‌ லெபனோனின்‌ வனம்‌ எனப்பட்ட மாளிகையையும்‌ கட்டினார்‌. அதன்‌ நீளம்‌ மறு முழம்‌: 
அகலம்‌ ஜம்பது முழம்‌: உயரம்‌ முப்பது முழம்‌. நான்கு வரிசையாக கேதுருத்‌ பண்களை 
நிறுத்தி, அவற்றின்‌ மேல்‌ கேதுரு விட்டங்களைப்‌ பொருத்தி அம்மாளிகையை அவர்‌ 
கட்டினார்‌. 

வரிசைக்குப்‌ பதினைந்தாக நின்ற நாறபத்தைந்து பண்களின்மேல்‌ அமைந்திருந்த 
அறைகள்‌, கேதுரு மரங்களாலேயே மச்சுப்‌ பாவபட்டிருந்தன. பலகணிகள்‌ மூன்று 
வரிசையாக அமைந்திருந்தன. 

மூன்று வரிசையிலும்‌ அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. 

எல்லா கதவுகளும்‌ கதவு நிலைகளும்‌ சதுர வடிவில்‌ அமைக்கப்பட்டிருந்தன. மூன்று 
வரிசையிலும்‌ அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. 

அவர்‌ பண்‌-மண்டபம்‌ ஒன்றும்‌ கட்டினார்‌. அதன்‌ நீளம்‌ ஜம்பது முழம்‌: அகலம்‌ முப்பது முழம்‌. 
அதற்கு முன்‌ பண்களும்‌ விதானமும்‌ கொண்ட வேறோரு மண்டபமும்‌ அவர்‌ அமைத்தார்‌. 
நீதி வழங்குவதற்கென்று அரியணை மண்டபம்‌ ஒன்றையும்‌ கட்டினார்‌. அது நீதி மண்டபம்‌ 
எனப்படும்‌. அது தளம்‌ முழுவதும்‌ கேதுருப்‌ பலகைகளால்‌ பாவப்‌ பெற்றிருந்தது. 
இம்மண்டபத்திற்குப்‌ பின்புறம்‌ இருந்த முற்றத்தில்‌, அவர்‌ குடியிருப்பதற்காகக்‌ கட்டிய 
அரண்மனையும்‌ அதே வேலைப்பாடு கொண்டதாய்‌ இருந்தது. சாலமோன்‌ தாம்‌ மணந்து 
கொண்ட பார்வோனின்‌ மகளுக்கென்று அம்மண்டபத்தைப்‌ போன்ற ஒரு மாளிகையையும்‌ 
கட்டினார்‌. 

இவையனைத்தும்‌, அளவுக்கேற்ப இருபுறமும்‌ வெட்டிச்‌ செதுக்கிய விலையுயர்ந்த 
கற்களால்‌ கட்டப்பட்டன. அடித்தளம்‌ முதல்‌ கூரை வரை, வெளிச்சுற்று முதல்‌ பெரு 
முற்றம்‌ வரை, இவ்வாறே செய்யப்பட்டன. 

அடித்தளம்‌ பத்து, எட்டு முழ அரிய பெரிய கற்களால்‌ ஆனது. 

அதன்‌ மேல்‌ அளவுக்கேற்பச்‌ செதுக்கப்‌ பெற்ற தரமான கற்களும்‌ கேதுருப்‌ பலகைகளும்‌ 
பொருத்தப்‌ பெற்றிருந்தன. 

பெரு முற்றத்தைச்‌ சுற்றிலும்‌ இருந்த சுவர்கள்‌ மூன்று வரிசை செதுக்கப்‌ பெற்ற 
கற்களாலும்‌, ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும்‌ அமைக்கப்‌ பெற்றிருந்தன. 
ஆண்டவரின்‌ இல்லத்தின்‌ உள்முற்றமும்‌ கோவிலின்‌ முன்மண்டபமும்‌ அவ்வாறே 
அமைக்கப்பெற்றிருந்தன. 

அரசர்‌ சாலமோன்‌ தீரிலிருந்து ஈராமை வரவழைத்திருந்தார்‌. 

இவர்‌ நப்தலி குலத்தைச்‌ சார்ந்த ஒரு கைம்பெண்ணின்‌ மகன்‌. இவர்‌ தந்தை 
தீர்நகரத்தவர்‌: வெண்கல வேலையில்‌ கை தேர்ந்தவர்‌. ஈராமும்‌ எல்லா வகையாக 
வெண்கல வேலையும்‌ செய்யத்தக்க அறிவுக்கூர்மையும்‌ நுண்ணறிவும்‌ கைத்திறனும்‌ 
கொண்டிருந்தார்‌. இவர்‌ அரசர்‌ சாலமோனிடம்‌ வந்து, அவர்‌ இட்ட வேலையை எல்லாம்‌ 
செய்தார்‌. 

அவர்‌ இரண்டு வெண்கலத்‌ பண்களை வார்த்தார்‌. ஒவ்வொன்றின்‌ உயரம்‌ பதினெட்டு முழம்‌: 
சுற்றளவு பன்னிரண்டு முழம்‌: வெண்கலக்‌ கன அளவு நான்கு விரற்கடை. 

அத்பண்களின்‌ உச்சியல்‌ வைப்பதற்கென்று வெண்கலத்தால்‌ இரு போதிகைகள்‌ 
வார்த்தார்‌. ஒவ்வொன்றின்‌ உயரம்‌ ஐந்து முழம்‌. 

அவர்‌ அவ்விரு பண்களின்‌ மேல்‌ இருந்த போதிகைகளுக்கென வலைப்பின்னல்களும்‌ 
சங்கிலித்‌ தொங்கல்களும்‌ ஏழேழு செய்தார்‌. 

மேலும்‌ அவர்‌ இரண்டு வரிசை மாதுளம்‌ பழ வடிவங்கள்‌ செய்து அவற்றைத்‌ பணின்‌ 
உச்சியிலுள்ள போதிகையைச்‌ சுற்றிலும்‌ வலைப்பின்னலின்‌ மேல்‌ இரு வரிசையாக 
அமைத்தார்‌: மற்றதற்கும்‌ அவ்வாறே செய்தார்‌. 

முன்மண்டபத்‌ பண்களின்‌ உச்சியில்‌ இருந்த போதிகைகள்‌ அல்லி மலர்‌ வடிவாய்‌ 
இருந்தன. அவற்றின்‌ உயரம்‌ நான்கு முழம்‌. 


20 


PA 


22 


23 


24 


25 


26 


21 


28 


29 


30 


31 


32 


33 


34 


35 


36 


27 


38 


15 


மேலும்‌ பண்களின்‌ மேலுள்ள போதிகைகளின்‌ பின்னல்களை ஒட்டிப்‌ புடைத்திருந்த 
பகுதிகளைச்‌ சுற்றிலும்‌ பணுக்கு இருமறு மாதுளம்‌ பழ வடிவங்கள்‌ இரண்டூ வரிசையில்‌ 
இருந்தன. 
இவ்விரு பண்களையும்‌ பயகத்தின்‌ முன்மண்டபத்தின்‌ முன்‌ அவர்‌ நாட்டினார்‌. அவர்‌ 
தென்புறம்‌ நாட்டிய பணுக்கு யாக்கின்‌ என்றும்‌ வடபுறம்‌ நாட்டிய பணுக்குப்‌ போவாசு 
என்றும்‌ பெயரிட்டார்‌. 
பண்களின்‌ உச்சியில்‌ அல்லி மலர்‌ வேலைப்பாடு இருந்தது. இவ்வாறு பண்களின்‌ 
வேலைப்பாடு முடிவுற்றது. 
அவர்‌ வாப்புக்‌ கடல்‌ அமைத்தார்‌. அது வட்ட வடிவமாய்‌ இருந்தது. அதன்‌ விட்டம்‌ பத்து 
முழம்‌: உயரம்‌ ஐந்து முழம்‌: சுற்றளவு முப்பது முழம்‌. 
அதன்‌ விளிம்பைச்‌ சுற்றிலும்‌ கீழே முழத்திற்குப்‌ பத்தாக மொக்கு வடிவங்கள்‌ 
செய்யப்பட்டிருந்தன. இரு வரிசையில்‌ இருந்த மொக்குகளும்‌ அந்த வார்ப்புக்‌ கடலோடு 
ஒன்றாய்‌ வார்க்கப்பட்டிருந்தன. 
அது பன்னிருகாளை வடிவங்களின்மேல்‌ வைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள்‌ மூன்று 
வடக்கையும்‌, மூன்று மேற்கையும்‌, மூன்று தெற்கையும்‌ மூன்று கிழக்கையும்‌ நோக்கி 
இருந்தன. அவற்றின்மேல்‌ வார்ப்புக்கடல்‌ வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின்‌ பின்புறங்கள்‌ 
உள்நோக்கி இருந்தன. 
வார்ப்புக்‌ கடலின்‌ கன அளவு நான்கு விரற்கடை: அதன்‌ விளிம்பு பானையின்‌ விளிம்பைப்‌ 
போலவும்‌ அல்லி மலரைப்‌ போலவும்‌ விரிந்து இருந்தது. அது இரண்டாயிரம்‌ குடம்‌ 
தண்ணீர்‌ கொள்ளும்‌. 
மேலும்‌ அவர்‌ பத்து வெண்கலத்‌ தள்ளுவண்டிகளைச்‌ செய்தார்‌. ஒவ்வொரு வண்டியும்‌ 
நான்கு முழ நீளமும்‌, நான்கு முழ அகலமும்‌, மூன்று முழ உயரமும்‌ கொண்டது. 
வண்டிகளின்‌ அமைப்ப பின்வருமாறு: அவற்றுக்குக்‌ குறுக்குக்‌ கம்பிகள்‌ இருந்தன. அவை 
சட்டங்களின்‌ மேல்‌ இணைக்கப்பட்டிருந்தன. 
சட்டங்களில்‌ இணைக்கப்‌ பெற்றிருந்த கம்பிகளின்மேல்‌ சிங்கங்கள்‌, காளைகள்‌, 
கெருபுகள்‌ ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன. சிங்கங்களுக்கும்‌ காளைகளுக்கும்‌ மேலும்‌ 
கீழும்‌, சட்டங்களின்‌ மேல்‌ கைவினைத்‌ தோரணங்கள்‌ இருந்தன. 
ஒவ்வொரு வண்டிக்கும்‌ நான்கு வெண்கலச்‌ சக்கரங்களும்‌, வெண்கல அச்சுகளும்‌, அதன்‌ 
நான்கு மூலைகளிலும்‌ தொட்டியைத்‌ தாங்க நான்கு முட்டுகளும்‌ இருந்தன. அந்த 
முட்டுகள்‌ ஒவ்வொன்றைச்‌ சுற்றிலும்‌ தோரணங்கள்‌ பதிக்கப்‌ பெற்றிருந்தன. 
அதன்‌ வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள்‌ ஒரு முழ உயரத்தில்‌ அமைக்கப்பட்டிருந்தது. அது 
வட்டமாகவும்‌, ஒன்றரை முழ ஆழம்‌ உடையதாகவும்‌ ஒரு தாங்கியைப்‌ போல்‌ 
செய்யப்பட்டிருந்தது. வாய்ப்பகுதியில்‌ சிற்ப வேலைப்பாடுகள்‌ இருந்தன. அதன்‌ குறுக்குக்‌ 
கம்பிகள்‌ வட்டமாக இல்லாமல்‌, சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன. 
நான்கு சக்கரங்களும்‌ குறுக்குக்‌ கம்பிகளின்‌ கீழே இருந்தன. சக்கரங்களின்‌ அச்சுகள்‌, 
வண்டியுடன்‌ ஒரே வார்ப்பாய்‌ இருந்தன. சக்கரங்களின்‌ உயரம்‌ ஒன்றரை முழம்‌. 
சக்கரங்கள்‌ தேர்ச்சக்கரங்கள்‌ போல்‌ செய்யப்பட்டிருந்தன. அவற்றின்‌ அச்சுகள்‌, 
வட்டைகள்‌, ஆரக்கால்கள்‌, குடங்கள்‌ ஆகியவை வார்ப்பால்‌ ஆனவை. 
வண்டியின்‌ நான்கு மூலைகளிலும்‌ நான்கு பிடிகள்‌ இருந்தன. 
அவையும்‌ வண்டியும்‌ ஒரே வார்ப்பாய்‌ இருந்தன. ஒவ்வொரு வண்டியின்‌ மேற்பகுதியிலும்‌ 
அரை முழ உயரமான வட்ட விளிம்பு இருந்தது. வண்டியின்‌ மேற்பகுதியில்‌ அதன்‌ பிடிகளும்‌ 
குறுக்குக்‌ கம்பிகளும்‌ ஒரே வார்ப்பாய்‌ இருந்தன. 

அதன்‌ பிடிகள்‌, குறுக்குக்‌ கம்பிகள்‌ ஆகியவற்றின்‌ மேல்‌ கெருபுகள்‌, சிங்கங்கள்‌, ஈச்ச 
மரங்கள்‌ ஆகியவற்றை அவற்றுக்குரிய இடத்தில்‌ சுற்றுத்‌ தோரணங்களோடு அவர்‌ செது 
க்கினார்‌: இவ்வாறு பத்து வண்டிகள்‌ செய்தார்‌. 
இதே முறையில்‌ பத்து வண்டிகளையும்‌ அவர்‌ செய்தார்‌: அவை யாவும்‌ ஒரே வார்ப்பும்‌, ஒரே 
அளவும்‌, ஒரே வடிவமும்‌ கொண்டனவாய்‌ இருந்தன. 
அவர்‌ பத்து வெண்கலத்‌ தொட்டிகளைச்‌ செய்தார்‌. ஒவ்வொரு தொட்டியும்‌ நாற்பது குடம்‌ 
கொள்ளும்‌. ஒவ்வொன்றின்‌ அகலமும்‌ நான்கு முழம்‌, வண்டிக்கு ஒரு தொட்டியாக பத்து 
வண்டிகளிலும்‌ தொட்டிகள்‌ இருந்தன. 


p 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


46 


49 


50 


21 


16 


அவர்‌ ஐந்து வண்டிகளைக்‌ கோவிலின்‌ தென்புறத்திலும்‌ ஜந்து வண்டிகளைக்‌ கோவிலின்‌ 
வடபுறத்திலும்‌ நிறுத்தினார்‌. ஆனால்‌ வார்புக்‌ கடலைத்‌ தென்கிழக்கு மூலையில்‌ 
வைத்தார்‌. 

பின்னர்‌ கொப்பரைகள்‌, கரண்டிகள்‌, கிண்ணங்கள்‌ ஆகியவற்றை ஈராம்‌ செய்தார்‌. 
ஆண்டவரின்‌ இல்லத்திற்காக அரசர்‌ சாலமோன்‌ பணித்தபடி ஈராம்‌ செய்து முடித்த 
அனைத்துப்‌ பணிகள்‌: 

இரு பண்கள்‌, பண்களின்‌ உச்சியில்‌ வைக்க இரு கிண்ணப்‌ போதிகைகள்‌: அவற்றை மூட 
இரு வலைப்‌ பின்னல்கள்‌: 

நாடீறு மாதுளம்‌ பழ வடிவங்கள்‌. இவை ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும்‌ இரு 
வரிசைகளாக அமைக்கபட்டுத்‌ பண்களின்‌ உச்சியிலிருந்த கிண்ணப்‌ போதிகைகளை 
மூடியிருந்தன. 

பத்து வண்டிகள்‌, அவற்றின்‌ மேல்‌ வைக்கப்‌ பத்துப்‌ தொட்டிகள்‌. 

வார்ப்புக்‌ கடல்‌ ஒன்று: அதைத்‌ தாங்கப்‌ பன்னிரு காளை வடிவங்கள்‌. 

கொப்பரைகள்‌, கரண்டிகள்‌, கிண்ணங்கள்‌. அரசர்‌ சாலமோன்‌ கட்டளைப்படி 
ஆண்டவரின்‌ இல்லத்திற்காக ஈராம்‌ செய்த துணைக்‌ கலன்கள்‌ எல்லாம்‌ பளபளக்கும்‌ 
வெண்கலத்தால்‌ செய்யப்பட்டிருந்தன. 

அரசர்‌ இவற்றை யோர்தானுக்கடூத்த சமவெளியில்‌ சுக்கோத்துக்கும்‌ சாரத்தானுக்கும்‌ 
நடுவேயுள்ள களிமண்‌ களத்தில்‌ வார்ப்பித்தார்‌. 

இந்தத்‌ துணைக்கலன்கள்‌ ஏராளமாய்‌ இருந்தமையால்‌, சாலமோன்‌ அவற்றை எடை 
பார்க்கவில்லை. வெண்கலத்தின்‌ எடையும்‌ கணிக்கப்படவில்லை. 

மேலும்‌ சாலமோன்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்காகப்‌ பின்வரும்‌ பொருள்கள்‌ அனைத்தையும்‌ 
செய்தார்‌: பொன்‌ பலிபீடம்‌, திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன்‌ மேசை: 

கருவறையின்‌ முன்னே, தென்புறம்‌ ஐந்தும்‌ வடபுறம்‌ ஜந்துமாக வைக்க, பசும்பொன்‌ 
விளக்குத்‌ தண்டுகள்‌: பொன்னாலான மலர்‌ வடிவங்கள்‌, அகல்கள்‌, குறடுகள்‌: 

பசும்‌ பொன்னாலான மலர்க்‌ குவளைகள்‌, அணைப்பான்கள்‌, கிண்ணங்கள்‌, தட்டூகள்‌, 
தீச்சட்டிகள்‌: உட்கோவிலின்‌ திருத்பயகத்தின்‌ கதவுகளுக்கும்‌ கோவிலின்‌ பயகத்தின்‌ 
கதவுகளுக்கும்‌ வேண்டிய பொன்‌ முளைகள்‌. 

இவ்வாறு, அரசர்‌ சாலமோன்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்காகச்‌ செய்த பணிகள்‌ அனைத்தும்‌ 
முடிவடைந்தன. மேலும்‌ சாலமோன்‌ தம்‌ தந்‌ைத தாவீது அர்ப்பணித்திருந்த வெள்ளி, 
பொன்‌, துணைக்கலன்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு வந்து ஆண்டவரின்‌ இல்லத்துக்‌ 
கருவூலத்தில்‌ வைத்தார்‌. 


அதிகாரம்‌ 8. 


பின்னர்‌, சாலமோன்‌ ஆண்டவரின்‌ உடன்படிக்கைப்‌ பேழையைத்‌ தாவீதின்‌ நகர்‌ 
சீயோனினின்று கொண்டுவர விரும்பினார்‌. அதற்காக அவர்‌ இஸ்ரயேலின்‌ 
பெரியோரையும்‌ எல்லாக்‌ குலத்தவர்களையும்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ மூதாதையர்‌ வீட்டுத்‌ 
தலைவர்களையும்‌ எருசலேமிற்குத்‌ தம்மிடம்‌ வரும்படி அழைத்தார்‌. 

அதற்கிணங்க, அவர்கள்‌ அனைவரும்‌ ஏழாம்‌ மாதமாகிய ஏத்தானிம்‌ மாதத்தின்‌ 
பண்டிகையின்‌ போது, அரசர்‌ சாலமோன்‌ முன்‌ கூடினர்‌. 

இஸ்ரயேலின்‌ பெரியோர்‌ அனைவரும்‌ வந்தனர்‌. குருக்கள்‌ பேழையைத்‌ பக்கிக்‌ 
கொண்டனர்‌. 

ஆண்டவரின்‌ பேழை, சந்திப்புக்‌ கூடாரம்‌, கூடாரத்தின்‌ பய கலன்கள்‌ அனைத்தையும்‌ 
குருக்களும்‌ லேவியரும்‌ சுமந்துசென்றனர்‌. 

அரசர்‌ சாலமோனும்‌, அவரிடம்‌ வந்து குழுமிய இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ 
அனைவரும்‌, எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ பேழைக்கு முன்னால்‌ பலியிட்டனர்‌. 


21 


22 


23 


24 


20 


IT 


பின்னர்‌, குருக்கள்‌ ஆண்டவரின்‌ உடன்படிக்கைப்‌ பேழையைக்‌ கோவில்‌ கருவறையாகிய 
திருத்பயகத்தில்‌ அதற்குரிய இடத்தில்‌ கெருபுகளின்‌ இறக்கைகளின்‌ கீழே கொண்டு 
வந்து வைத்தனர்‌. 

அக்கெருபுகள்‌ பேழை இருக்கும்‌ இடத்தில்‌ கங்கள்‌ இரண்டு இறக்கைகளையும்‌ விரித்து, 
பேழையையும்‌, அதன்‌ தண்டுகளையும்‌ மூடியவாறு இருந்தன. 

தண்டுகள்‌ நீளமாய்‌ இருந்ததால்‌, அவற்றின்‌ முனைகள்‌ கருவறைக்கு முன்னுள்ள 
பயகத்திலிருந்து காணக்‌ கூடியவையாய்‌ இருந்தன: ஆனால்‌, வெளியினின்று தெரியாது. 
இன்றுவரை அந்தத்‌ தண்டுகள்‌ அங்கேதான்‌ இருக்கின்றன. 

இரு கற்பலகைகளைத்‌ தவிர வேறொன்றும்‌ பேழைக்குள்‌ இல்லை: இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறியபொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து 
கொண்ட ஓரேபு மலையில்‌ மோசே அதற்குள்‌ வைத்தவை அவை. 

குருக்கள்‌ பயகத்தினின்று வெளியே வருகையில்‌ ஒரு மேகம்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தை 
நிரப்பிற்று. 

அம்மேகத்தின்‌ பொருட்டு குருக்கள்‌ திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. 
ஏனெனில்‌ ஆண்டவரின்‌ மாட்சி அவர்‌ இல்லத்தை நிரப்பிற்று. 

அப்பொழுது சாலமோன்‌, ஆண்டவரே! நீர்‌ கரிய மேகத்தில்‌ உறைவதாகக்‌ கூறினீர்‌. 

நீர்‌ என்றென்னும்‌ தங்கி வாழ உயர்‌ இல்லம்‌ ஒன்றை உமக்காக நான்‌ கட்டியுள்ளேன்‌ 
என்றார்‌. 

பின்னர்‌ அரசர்‌ மக்கள்‌ பக்கம்‌ திரும்பி, இஸ்ரயேல்‌ சபையார்‌ அனைவருக்கும்‌ ஆசி 
வழங்கினார்‌. அப்பொழுது இஸ்ரயேல்‌ சடையார்‌ அனைவரும்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. 
அப்போது அவர்‌ உரைத்தது: இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ போற்றி! போற்றி! 
அவர்‌ என்‌ தந்தை தாவீதுக்கு வாயால்‌ உரைத்ததைக்‌ கையால்‌ செய்து முடித்தார்‌. 

என்‌ மக்களாகிய இஸ்ரயேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள்‌ முதல்‌ இன்றுவரை, 
என்‌ பெயர்‌ விளங்கும்படி ஒரு கோவிலைப்‌ கட்டுவதற்காக, இஸ்ரயேலின்‌ அனைத்துக்‌ 
குலங்களுக்குச்‌ சொந்தமான எந்த நகரையும்‌ நான்‌ தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால்‌ 
தாவீதாகிய உன்னை என்‌ மக்களாகிய இஸ்ரயேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன்‌. 
இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ பெயருக்குக்‌ கோவில்‌ கட்டவேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ என்‌ தந்தை தாவீதின்‌ உள்ளத்தில்‌ இருந்தது. 

ஆயினும்‌ ஆண்டவர்‌ என்‌ தந்தை தாவீதை நோக்கி, என்‌ பெயருக்குக்‌ கோவில்‌ கட்ட 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ உன்‌ உள்ளத்தில்‌ இருக்கிறது. அது நல்லதுதான்‌, 

ஆயினும்‌ நீ அக்கோவிலைக்‌ கட்டபோவதில்லை. உனக்குப்‌ பிறக்கும்‌ உன்‌ மகனே என்‌ 
பெயருக்கு அக்கோவிலைக்‌ கட்டுவான்‌ என்றார்‌. 

இவ்வாறு, ஆண்டவர்‌ தாம்‌ உரைத்த வாக்கை இப்போது நிறைவேற்றியுள்ளார்‌. ஆண்டவர்‌ 
சொன்னடியே நான்‌ என்‌ தந்‌ைத தாவீதின்‌ இடத்திற்கு உயர்ந்து, இஸ்ரயேலின்‌ 
அரியணையில்‌ அமர்ந்துள்ளேன்‌. மேலும்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ 
பெயருக்கு இந்தக்‌ கோவிலையும்‌ கட்டியுள்ளேன்‌. 

இதனுள்‌ ஆண்டவர்‌ நம்‌ மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த போது 
அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை வைக்க, ஒரு தனி இடத்தையும்‌ 
ஏற்பாடு செய்துள்ளேன்‌. 

பின்னர்‌, சாலமோன்‌ ஆண்டவரின்‌ பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு, இஸ்ரயேல்‌ 
சபையார்‌ அனைவர்‌ முன்னிலையில்‌ வானத்திற்கு நேரே தம்‌ கைகளை உயர்த்தி 

அவர்‌ மன்றாடியது: இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவரே! மேலே விண்ணிலும்‌ கீழே 
மண்ணிலும்‌ உம்மைப்‌ போன்ற வேறு கடவுள்‌ யாரும்‌ இல்லை. உமது முன்னிலையில்‌ முழு 
உள்ளத்தோடு உமக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கும்‌ உம்முடைய அடியார்க்கு உமது 
உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர்‌. 

நீர்‌ உம்‌ அடியானாகிய என்‌ தந்தை தாவீதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர்‌. அன்று உம்‌ 
வாயால்‌ உரைத்ததை இன்று கையால்‌ செய்து முடித்தீர்‌. 

இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவரே! நீர்‌ உம்‌ அடியானாகிய என்‌ தந்தை தாவீதை 
நோக்கி, நீ என்னை மறவாமல்‌ நடந்து கொண்டதுபோல்‌ உன்‌ பிள்ளைகள்‌ என்னை 


26 


2 


28 


29 


30 


3l 


32 


33 


34 


35 


36 


27 


38 


39 


40 


41 


18 


மறவாது தக்க நெறியில்‌ நடப்பார்களேயாகில்‌, இஸ்ரயேலின்‌ அரியணையில்‌ வீற்றிருக்க 
அவர்களுள்‌ ஒருவன்‌ இல்லாமல்‌ போகமாட்டான்‌ என்று சொன்னதை நிறைவேற்றும்‌! 
இஸ்ரயேலின்‌ கடவுளே! உம்‌ அடியானாகிய என்‌ தந்த தாவீதுக்கு நீர்‌ சொன்ன உமது 
வார்த்தை நிலை பெறுவதாக! 

கடவுள்‌ உண்மையில்‌ இந்த மண்ணுலகில்‌ தங்கியிருப்பாரா? வானமும்‌ வான 
மண்டலங்களும்‌ உம்மைக்‌ கொள்ள இயலாதிருக்க நான்‌ கட்டியுள்ள இக்கோவில்‌ எப்படி 
உம்மைக்‌ கொள்ளும்‌? 

என்‌ கடவுளாகிய ஆண்டவரே! உம்‌ அடியான்‌ செய்கிற வேண்டுதலையும்‌ 
விண்ணபத்தையும்‌ கேட்டருளும்‌: உம்‌ அடியான்‌ இன்று உம்‌ முன்னிலையில்‌ எழுப்பும்‌ 
கூக்குரலுக்கும்‌ செய்யும்‌ வேண்டூதலுக்கும்‌ செவிசாய்த்தருளும்‌! 

என்‌ பெயர்‌ இவ்விடத்தில்‌ விளங்கும்‌ என்று இக்கோவிலைப்பற்றி நீர்‌ 
சொல்லியிருக்கிறீர்‌! இவ்விடத்தில்‌ உம்‌ அடியான்‌ செய்யும்‌ வேண்டுதலைக்‌ 
கேட்டருள்வதற்காக, இரவும்‌ பகலும்‌ உமது கண்கள்‌ இதனை நோக்கி இருப்பனவாக! 
உம்‌ அடியானின்‌ விண்ணப்பத்திற்கும்‌ இவ்விடத்தை நோக்கிச்‌ செய்கிற உம்‌ மக்கள்‌ 
இஸ்ரயேலர்‌ வேண்டூதலுக்கும்‌ செவிசாய்ப்பீராக! உமது உறைவிடமாகிய 
விண்ணப்பத்திலிருந்து கேட்டு அருள்வீராக! கேட்டு மன்னிப்பு அருள்வீராக! 

ஒருவர்‌ தமக்கு அடுத்திருப்பவர்க்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டு 
இந்தக்‌ கோவிலில்‌ உமது பீடத்தின்‌ முன்‌ ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால்‌, 
விண்ணிலிருந்து நீர்‌ அதைக்‌ கேட்டுச்‌ செயல்பட்டு உமது அடியாருக்குத்‌ தீர்ப்பு 
வழங்குவீராக! தீயவரை தீயவராகக்‌ கணித்து, அதற்குரிய பழியை அவர்‌ தலைமேல்‌ 
சுமத்துவீராக! நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்குத்‌ தக்கவாறு, அவர்‌ 
நேர்மையாளர்‌ எனத்‌ தீர்ப்பளிப்பீராக! 

உம்‌ மக்களாகிய இஸ்ரயேலர்‌ உமக்கு எதிராய்ப்‌ பாவம்‌ செய்ததனால்‌, எதிரியிடம்‌ 
தோலிவியுற்றுப்‌ பின்‌ உம்மிடம்‌ திரும்பி வந்து, உம்‌ திருப்பெயரை ஏற்றுக்கொண்டு 
இக்கோவிலில்‌ உம்மை நோக்கி வேண்டுதலையும்‌ விண்ணப்பத்தையும்‌ செய்தால்‌, 
விண்ணிலிருந்து நீர்‌ அவர்களுக்கு செவிசாய்த்து உம்‌ மக்களாகிய இஸ்ரயேலரின்‌ 
பாவத்தை மன்னித்து, அவர்களின்‌ மூதாதையர்க்கென நீர்‌ அளித்த நாட்டுக்கு அவர்களைத்‌ 
திரும்பி வரச்‌ செய்வீராக! 

அவர்கள்‌ உமக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்ததனால்‌, வானம்‌ அடைப்பட்டு மழை 
பெய்யாதிருக்கும்போது அவர்கள்‌ இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல்‌ செய்து, உம்‌ 
பெயரை ஏற்றுக்‌ கொண்டு, நீர்‌ அனுப்பும்‌ துன்பத்தினால்‌ பாவம்‌ செய்வதிலிருந்து மனம்‌ 
மாறினால்‌, 

விண்ணிலிருந்து நீர்‌ அவர்களுக்குச்‌ செவிசாய்த்து, உம்‌ அடியாரும்‌ உம்‌ மக்களாகிய 
இஸ்ரயேலரும்‌ செய்த பாவத்தை மன்னிப்பீராக! அவர்கள்‌ நநடக்க வேண்டிய நல்வழியை 
அவர்களுக்குக்‌ காட்டூவீராக! நீர்‌ உம்‌ மக்களுக்கு உரிமைச்‌ சொத்தாக அளித்த நாட்டில்‌ 
மழை பொழியச்‌ செய்வீராக! 

நாட்டில்‌ பஞ்சம்‌, கொள்ளை நோய்‌ உண்டாகும்‌ போதும்‌, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, 
தத்துக்கிளி ஆகியவற்றால்‌ பயிர்‌ அழிவுறும்‌ போதும்‌, நாட்டின்‌ எந்த நகரையாவது 
எதிரிகள்‌ முற்றுகையிடும்‌ போதும்‌, கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்‌ 
போதும்‌, 

உம்‌ மக்களாகிய இஸ்ரயேலருள்‌ யாராவது மனம்‌ நொந்து, இக்கோவிலை நோக்கித்‌ தம்‌ 
கைகளை உயர்த்திச்‌ செய்யும்‌ எல்லா வேண்டுதலுக்கும்‌, விண்ணப்பத்திற்கும்‌, 

உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர்‌ செவி சாய்த்து மன்னிப்பீராக! 
ஒவ்வொருவரின்‌ உள்ளத்தையும்‌ அறியும்‌ நீர்‌ அவரவர்‌ செயல்களுக்கு ஏற்ற கைம்மாறு 
அளிப்பீராக! ஏனெனில்‌, நீர்‌ ஒருவரே எல்லா மானிடரின்‌ உள்ளங்களையும்‌ அறிபவர்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ மூதாதையருக்கு நீர்‌ அளித்த நாட்டில்‌ தம்‌ வாழ்நாள்‌ எல்லாம்‌ 
உமக்கு அஞ்சி நடப்பார்கள்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களைச்‌ சாராத அன்னியர்‌ ஒருவர்‌ உமது பெயரை முன்னிட்டுத்‌ தொலை 
நாட்டிலிருந்து வந்து, 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 


50 


al 


52 


23 


54 


295 


57 


58 


19 


மாண்புமிக்க உமது பெயரையும்‌, வலிமை வாய்ந்த உமது கையையும்‌, ஆற்றல்‌ மிகுந்த 
உமது புயத்தையும்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு வந்து, இந்தக்‌ கோவிலை நோக்கி வேண்டுதல்‌ 
செய்தால்‌, 

உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர்‌ அவருக்குச்‌ செவி சாய்த்து அந்த அன்னியர்‌ 
கேட்பதை எல்லாம்‌ அருள்வீராக! இதனால்‌ உலகின்‌ மக்கள்‌ எல்லோரும்‌ உம்‌ 
மக்களாகிய இஸ்ரயேலரைப்‌ போல்‌, உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள்‌. 
மேலும்‌ நான்‌ எழுப்பியுள்ள இக்கோவிலில்‌ உமது பெயர்‌ போற்றப்படுவதை உணர்வார்கள்‌. 
உம்‌ மக்கள்‌ தங்கள்‌ பகைவர்களோடூ போரிடச்‌ செல்லும்‌ பொழுது, நீர்‌ காட்டும்‌ வழியில்‌ 
அவர்கள்‌ செல்கையில்‌ நீர்‌ தேர்ந்து கொண்ட இந்நகரையும்‌ உமது பெயருக்கு நான்‌ 
காட்டியுள்ள இக்கோவிலையும்‌ நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம்‌ வெண்டினால்‌, 
விண்ணிலிருந்து நீர்‌ அவர்களுடைய வேண்டூதலுக்கும்‌ விண்ணப்பத்திற்கும்‌ செவிசாய்த்து 
அவர்களுக்கு நீதி வழங்குவீ ராக! 

அவர்கள்‌ உமக்கு எதிராய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌- பாவம்‌ செய்யாத மனிதர்‌ ஒருவருமில்லை- நீர்‌ 
அவர்கள்மேல்‌ சினம்‌ கொண்டு அவர்களை எதிரிகளிடம்‌ ஒப்படைக்க, அவர்கள்‌ 
தொலையிலோ அருகிலோ இருக்கும்‌ எதிரியின்‌ நாட்டுக்குக்‌ கைதிகளாகக்‌ கொண்டு 
செல்லப்பட்டால்‌, 

அப்படிக்‌ கொண்டு செல்லப்பட்ட நாட்டில்‌ உணர்வு பெற்று, மனம்‌ மாறி நாங்கள்‌ பாவம்‌ 
செய்தோம்‌: நெறி தவறினோம்‌: தீய வழியில்‌ நடந்தோம்‌ என்று விண்ணப்பம்‌ செய்தால்‌, 
தங்களைக்‌ கைதிகளாகக்‌ கொண்டு சென்ற பகைவரின்‌ நாட்டில்‌ தங்கள்‌ முழு 
உள்ளத்தோடும்‌, முழு மனத்தோடும்‌ உம்மிடம்‌ திரும்பி வந்து, நீர்‌ அவர்கள்‌ மூதாதையர்க்கு 
அளித்த தங்கள்‌ நாட்டையும்‌, நீர்‌ தேர்ந்து கொண்ட இந்நகரையும்‌, உமது பெயருக்கு 
நான்‌ கட்டியுள்ள இந்தக்‌ கோவிலையும்‌ நோக்கி நின்று, உம்மிடம்‌ வேண்டுதல்‌ செய்தால்‌, 
உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர்‌ அவர்களுடைய வேண்டுதலுக்கும்‌ 
விண்ணப்பத்திற்கும்‌ செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக! உமக்கு எதிராகப்‌ 
பாவம்‌ செய்த உம்‌ மக்களை மன்னிப்பீராக! உமக்கு எதிராக அவர்கள்‌ செய்த எல்லாத்‌ 
தவறுகளையும்‌ மன்னிப்பீராக! 

அவர்களைக்‌ கைதிகளாகக்‌ கொண்டூ சென்றவர்களின்‌ பார்வையில்‌ நீர்‌ அவர்களுக்குக்‌ 
கருணை காட்டும்‌! இதனால்‌ அவர்களும்‌ உம்‌ மக்களுக்குக்‌ கருணை காட்டுவார்களாக! 
ஏனெனில்‌ அவர்கள்‌ உம்முடையவர்கள்‌, உமது உரிமைச்‌ சொத்து. அவர்களை எகிப்து 
என்ற இரும்பு உலைக்களத்தினின்று நீர்‌ அழைத்து வந்தீர்‌! 

உம்‌ அடியானின்‌ விண்ணப்பத்திற்கும்‌ன உம்‌ மக்களாகிய  இஸ்ரயேலரின்‌ 
விண்ணப்பத்திற்கும்‌, அவர்கள்‌ உம்மை நோக்கி மன்றாடும்‌ போதெல்லாம்‌ நீர்‌ உம்‌ 
அவர்களுக்குச்‌ செவிசாய்க்கும்படி உம்‌ கண்கள்‌ திறந்திருப்பதாக! 

ஏனெனில்‌, என்‌ தலைவராகிய ஆண்டவரே! நீர்‌ எம்‌ மூதாதையரை எதிப்திலிருந்து 
அழைத்து வந்தபோது, உம்‌ ஊழியர்‌ மோசேயைக்‌ கொண்டு நீர்‌ சொன்னபடியே 
செய்திருக்கிறீர்‌! ஊமது உரிமைச்‌ சொத்தாக இருக்குமாறு உலகின்‌ எல்லா 
இனத்தவரிடமிருந்தும்‌ அவர்களையே நீர்‌ பிரித்தெடுத்தீர்‌! 

இவ்வாறு சாலமோன்‌ வானத்தை நோக்கிக்‌ கைகளை உயர்த்தி, முழந்தாளிட்டு 
ஆண்டவரிடம்‌ இந்த வேண்டுதல்‌, விண்ணப்பத்தை எல்லாம்‌ சொல்லி, மன்றாடினார்‌. 
வேண்டி முடித்தபின்‌ ஆண்டவரது பலிபீடத்தி ன்முன்‌ எழுந்துநின்றார்‌. 

மேலும்‌ அவர்‌ இஸ்ரயேல்‌ சபையார்‌ அனைவருக்கும்‌ ஆசி வழங்கி உரத்த குரலில்‌ 
சொன்னது: 56 தாம்‌ வாக்களித்தபடியெல்லாம்‌ தம்‌ மக்களாகிய இஸ்ரயேலருக்கு 
அமைதியை அருளிய ஆண்டவர்‌ போற்றி! போற்றி! அவர்‌ தம்‌ ஊழியர்‌ மோசேயின்‌ மூலம்‌ 
கொடுத்த நல்வாக்குகள்‌ அனைத்தும்‌ நிறைவேறின: ஒன்றேனும்‌ பொய்க்கவில்லை. 

நம்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ நம்‌ மூதாதையரோடூ இருந்தது போல, நம்மோடும்‌ 
இருப்பாராக! நம்மைக்‌ கைவிடாமலும்‌ நம்மை விட்டூப்‌ பிரியாமலும்‌ இருப்பாராக! 

நம்‌ மூதாதையருக்கு அவர்‌ கொடுத்த விதிமுறைகளையும்‌ நியமங்களையும்‌, நீதிச்‌ 
சட்டங்களையும்‌ நாமும்‌ கடைப்பிடித்து, அவர்‌ வகுத்த வழிகளிலெல்லாம்‌ நடக்கும்‌ 
வண்ணம்‌ நம்‌ உள்ளங்களைத்‌ தம்‌ பக்கம்‌ ஈர்ப்பாராக! 


pu 


60 


61 


62 


63 


64 


65 


66 


20 


ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ நான்‌ செய்த இவ்விண்ணப்பம்‌ இரவும்‌ பகலும்‌ நம்‌ கடவுளாகிய 
ஆண்டவர்‌ அருகில்‌ இருப்பதாக! அவர்‌ அடியேனுக்கும்‌ நம்‌ மக்களாகிய 
இஸ்ரயேலருக்கும்‌ நாள்தோறும்‌ தேவைக்கேற்ப நீதி வழங்குவாராக! 

ஆண்டவரே! கடவுள்‌-வேறு எவரும்‌ இல்லை என்று உலகின்‌ எல்லா மக்களும்‌ 
அறிவார்களாக! 

நீங்களும்‌ இன்றுபோல்‌ அவருடைய நியமங்களின்படி நடக்கவும்‌, விதி முறைகளைக்‌ 
கடைப்பிடிக்கவும்‌, நம்‌ கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள்‌ உள்ளம்‌ முற்றிலும்‌ 
பணிந்திருப்பதாக! 

பின்பு அரசரும்‌ அவருடன்‌ இருந்த இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ 
பலி செலுத்தினர்‌. 

சாலமோன்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ இருபத்திரண்டாயிரம்‌ காளைகளையும்‌, ஓர்‌ 
இலட்சத்து இருபதினாயிரம்‌ ஆடுகளையும்‌ நல்லுறவுப்‌ பலியாகச்‌ செலுத்தினார்‌. இவ்வாறு 
செய்து, அரசரும்‌ இஸ்ரயேல்‌ மக்களும்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தை அர்ப்பணம்‌ செய்தனர்‌. 
ஆண்டவர்‌ திருமுன்‌ இருந்த வெண்கலப்‌ பலிபீடம்‌ எரிபலிகளையும்‌ உணவுப்‌ 
படையல்களையும்‌ நல்லுறவுப்‌ பலிகளின்‌ கொழுப்பையும்‌ கொள்ளமாட்டாமல்‌ மிகச்‌ 
சிறியதாய்‌ இருந்தது. எனவே அரசர்‌ ஆண்டவரது இல்லத்தின்‌ முன்னேயுள்ள முற்றத்தின்‌ 
நடுப்பகுதியை இந்த நாளன்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிபலிகளையும்‌ உணவுப்‌ 
படையல்களையும்‌ நல்லுறவுப்பலிகளின்‌ கொழுப்பையும்‌ படைத்தார்‌. 

அந்த நாள்களில்‌ சாலமோனும்‌ இலெபோயாமாத்தின்‌ எல்லையிலிருந்து எகிப்தின்‌ ஓடை 
வரையுள்ள பகுதிகளிலிருந்து வந்த இஸ்ரயேல்‌ சபையார்‌ அனைவரும்‌, அவரோடு சேர்ந்து 
ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ விழாக்கொண்டாடினர்‌. இந்த விழா ஏழு நாள்கள்‌ 
கொண்டாடப்பட்டது. 

எட்டாம்‌ நாளன்று அவர்‌ மக்களை அனுப்பி வைத்தார்‌. அவர்கள்‌ அரசரை வாழ்த்தி 
ஆண்டவர்‌ தம்‌ அடியார்‌ தாவீதுக்கும்‌ தம்‌ மக்கள்‌ இஸ்ரயேலருக்கும்‌ செய்தருளிய எல்லா 
நன்மைகளையும்‌ நினைத்து மகிழ்ச்சியோடும்‌ உள்ளத்து உவகையோடும்‌ தம்‌ 
இல்லங்களுக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


அதிகாரம்‌ 9. 


சாலமோன்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தையும்‌ அரச மாளிகையையும்‌ இன்னும்‌ கட்ட விரும்பிய, 
எல்லாவற்றையும்‌ கட்டி முடித்த பின்‌, 

ஆண்டவர்‌ கிபயோனில்‌ சாலமோனுக்குக்‌ காட்சியளித்தது போல்‌, மீண்டும்‌ அவருக்குக்‌ 
காட்சியளித்தார்‌. 

ஆண்டவர்‌ அவரிடம்‌ சொன்னது: என்‌ முன்னிலையில்‌ நீர்‌ செய்த வேண்டுதலையும்‌ 
விண்ணப்பத்தையும்‌ கேட்டேன்‌. நீ கட்டின இக்கோவிலில்‌ எனது பெயர்‌ என்றென்றும்‌ 
விளங்கும்படி அதைப்‌ புனிதமாக்கினேன்‌. என்‌ கண்களும்‌ என்‌ இதயமும்‌ எந்நாளும்‌ அங்கே 
இருக்கும்‌. 

உன்‌ தந்தை தாவீதைப்‌ போல்‌ மனத்பய்மையுடனும்‌, நேர்மையுடனும்‌ நான்‌ கட்டளையிட்ட 
அனைத்தையும்‌ கடைப்பிடித்து, நான்‌ கொடுத்த நியமங்களுக்கும்‌ நீதிச்‌ சட்டங்களுக்கும்‌ 
ஏற்ப என்‌ முன்னிலையில்‌ நீ நடப்பாயாகில்‌, 

இஸ்ரயேலின்‌ அரியணையில்‌ வீற்றிருக்க ஒருவன்‌ இல்லாமல்‌ போகமாட்டான்‌ என்று உன்‌ 
தந்‌ைத தாவீதுக்கு நான்‌ சொன்னபடி, இஸ்ரயேலின்‌ மீது உன்‌ ஆட்சி என்றென்றும்‌ 
நிலைக்குமாறு செய்வேன்‌. 

ஆனால்‌, நீயோ உன்‌ பிள்ளைகளோ என்னைவிட்டு விலகி, நான்‌ உங்களுக்கு இட்ட 
விதிமுறைகளையும்‌ நியமங்களையும்‌ பின்பற்றாமல்‌, வேறு வழியில்‌ சென்று, வேற்றுத்‌ 
தெய்வங்களை வணங்கி, அவற்றுக்கு ஊழியம்‌ செய்தால்‌, 

நான்‌ இஸ்ரயேலருக்கு அளித்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை விரட்டி விடுவேன்‌. என்‌ 
பெயர்‌ விளங்க நான்‌ புனிதமாக்கின இக்கோவிலை என்‌ பார்வையில்‌ இராதபடி தகர்த்து 


16 


22 


23 


24 


25 


26 


PA 


விடுவேன்‌. அப்பொழுது இஸ்ரயேல்‌ மற்றெல்லா மக்களினங்களிடையே பழமொழியாகவும்‌ 
இழுக்குச்‌ சொல்லாகவும்‌ அமையும்‌. 

இக்கோவில்‌ இடிந்த கற்குவியல்‌ ஆகும்‌. அதைக்‌ கடந்து செல்லும்‌ எவனும்‌ 
திகிலடைவான்‌: சீழ்க்கையடித்து இகழ்ச்சியாய்ப்பேசி ஆண்டவர்‌ இந்நாட்டுக்கும்‌ 
இக்கோவிலுக்கும்‌ இப்படிச்‌ செய்தது ஏன்‌? என்று கேட்பான்‌. 

அதற்கு மற்றவர்கள்‌, இவ்வினத்தார்‌ தங்கள்‌ மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து 
அழைத்து வந்த தங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரை விட்டூ விலகி வேற்றுத்‌ தெய்வங்களை 
வழிபட்டு வணங்கி அவற்றுக்கு ஊழியம்‌ செய்தனர்‌. எனவே, ஆண்டவர்‌ இத்துன்பமெல்லாம்‌ 
அவர்களுக்கு வரச்‌ செய்திருக்கிறார்‌ என்பார்கள்‌. 

ஆண்டவரின்‌ இல்லம்‌, அரச மாளிகை ஆகிய இவ்விரண்டையும்‌ சாலமோன்‌ கட்டி முடிக்க 
இருபது ஆண்டுகள்‌ ஆயின. 

இந்த வேலைகளுக்குத்‌ தேவைப்பட்ட கேதுரு மரங்களையும்‌ மக்கு மரங்களையும்‌ 
பொன்னையும்‌, தீரின்‌ மன்னன்‌ ஈராம்‌ சாமோனுக்குக்‌ கொடுத்திருந்தார்‌. அரசர்‌ 
சாலமோன்‌ கலிலேயா நாட்டிலுள்ள இருபது ஊர்களை ஈராமுக்கு வழங்கினார்‌. 

தமக்குச்‌ சாலமோன்‌ தந்த ஊர்களைப்‌ பார்வையிட ஈராம்‌ தீரிலிருந்து புறப்பட்டு வந்தார்‌. 
அவை அவருக்குப்‌ பிடிக்கவில்லை. எனவே, அவர்‌, சகோதரரே! இந்த ஊர்களைத்‌ தானா 
நீர்‌ எனக்குக்‌ கொடுப்பது? என்றார்‌. ஆகையால்‌ அந்தப்‌ பகுதி காபூல்‌ என்று இன்றுவரை 
அழைக்கப்படுகிறது. 

ஈராம்‌ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார்‌. 

அரசர்‌ சாலமோன்‌ கட்டாய வேலைத்‌ திட்டத்தின்மூலம்‌ ஆண்டவரின்‌ இல்லம்‌, தம்‌ 
மாளிகை, கீழைத்‌ தாங்குதளம்‌, எருசலேமின்‌ மதில்‌, மெகிதோ, கெசேர்‌ ஆகியவற்றைக்‌ 
கட்டினார்‌. 

இந்தக்‌ கெசேர்‌ எகிப்திய மன்னன்‌ பார்வோனால்‌ சாலமோனுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
நகர்‌. முன்பு அம்மன்னன்‌ படையெடுத்து வந்து அந்நகரைப்‌ பிடித்து, அதைத்‌ 
தீக்கிரையாக்கி, அதில்‌ குடியிருந்த கானானியரைக்‌ கொன்றிருந்தான்‌. அவன்‌ தன்‌ 
மகளைச்‌ சாலமோனுக்கு மண முடித்துக்‌ கொடுத்துபோது, அந்த இடத்தைச்‌ 
சீர்வரிசையாகக்‌ கொடுத்திருந்தான்‌. 

சாலமோன்‌ கெசேரைப்‌ புதுப்பித்துக்‌ கட்டினார்‌. மேலும்‌ கீழைப்‌ பெத்கோரோனையும்‌, 
பாலாத்து, பாலை நிலத்தில்‌ உள்ள தாமார்‌ ஆகிய நகர்களையும்‌ கட்டினார்‌. 
பண்டகசாலை நகர்கள்‌, தேர்ப்படை நகர்கள்‌, குதிரை வீரர்‌ நகர்கள்‌ ஆகியவற்றையும்‌ 
கட்டினார்‌. மேலும்‌ எருசலேமிலும்‌ லெபனோனிலும்‌ தம்‌ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த 
நாடெங்கும்‌ தமக்கு விருப்பமான எல்லாவற்றையும்‌ சாலமோன்‌ கட்டினார்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அல்லாத வேற்று இனத்தவரான எமோரியர்‌, இத்தியர்‌, பெரிசியர்‌, 
இவ்வியர்‌, எபூசியர்‌, ஆகியோரில்‌ விடப்பட்டி ருந்தோர்‌- 

அதாவது, இஸ்ரயேல்‌ மக்களால்‌ முற்றிலும்‌ அழிக்கப்பட இயலாமல்‌ நாட்டில்‌ 
விடப்பட்டிருந்தோரின்‌ புதல்வர்கள்‌-சாலமோனின்‌ அடிமை வேலைக்குக்‌ 
கட்டாயப்படுத்தப்பட்டனர்‌. இன்றும்‌ அவர்கள்‌ அவ்வாறே இருக்கின்றனர்‌. 

ஆனால்‌, இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ ஒருவரையும்‌ சாலமோன்‌ அடிமையாக்கவில்லை: அவர்கள்‌ 
போர்வீரர்‌, மெய்க்காப்பாளர்‌, மேற்பார்வையாளர்‌, படைத்தலைவர்‌, தேர்ப்படைவீரர்‌, 
குதிரைப்படை வீரர்‌ ஆகியோராய்‌ அமர்த்தப்பட்டனர்‌. 

சாலமோனின்‌ வேலைகள்‌ அனைத்தையும்‌, அவற்றில்‌ ஈடுபட்டிருந்த வேலையாள்களையும்‌ 
கண்காணிப்பதற்கென்று ஜந்மற்றைம்பது பேர்‌ மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர்‌. 
தாவீதின்‌ நகரை விட்டுப்‌ பார்வோனின்‌ மகள்‌ சென்று, சாலமோன்‌ அவளுக்கெனக்‌ 
கட்டியிருந்த மாளிகையில்‌ குடிபுகுந்தாள்‌. அதற்குப்‌ பின்‌ அவர்‌ கீழைத்‌ தாங்கு தளத்தைக்‌ 
கட்டினார்‌. 

சாலமோன்‌ கோவிலைக்‌ கட்டி முடித்த பின்‌: ஆண்டவருக்காகக்‌ கட்டியிருந்த 
பலிபீடத்தின்‌ மேல்‌ ஆண்டுக்கு மும்முறை எரிபலிகளையும்‌ நல்லுறவுப்‌ பலிகளையும்‌ 
செலுத்தி, ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ பபம்‌ காட்டி வந்தார்‌. 

அரசர்‌ சாலமோன்‌ ஏதோம்‌ நாட்டில்‌ செங்கடல்‌ கரையிலுள்ள ஏலோத்திற்கு அருகில்‌ 
உள்ள எட்சியோன்‌ கெபேரில்‌ கப்பல்களைக்‌ கட்டினார்‌. 


E 


28 


10 


11 


12 


13 


14 


22 


அக்கப்பல்களில்‌ சாலமோனின்‌ பணியாளருக்குத்‌ துணையாயிருக்கத்‌ தேர்ச்சி மிகுந்த 
மாலுமிகளை ஈராம்‌ அனுப்பி வைத்தார்‌. 

இவர்கள்‌ ஓபிருக்குச்‌ சென்று, அங்கிருந்து ஏறத்தாழ பதினேழாயிரம்‌ கிலோ பொன்னைச்‌ 
சாலமோன்‌ அரசரிடம்‌ கொண்டு வந்து சேர்த்தனர்‌. 


அதிகாரம்‌ 10. 


ஆண்டவரின்‌ பெயரை முன்னிட்டு, சாலமோன்‌ அடைந்திருந்த புகழைப்‌ பற்றிச்‌ சேபா 
நாட்டு அரசி கேள்வியுற்றுக்‌ கடினமான கேள்விகள்‌ மூலம்‌ அவரைச்‌ சோதிக்க வந்தார்‌. 
அவர்‌ பரிவாரங்களோடும்‌, நறுமணப்‌ பொருள்‌, மிகுதியான பொன்‌, விலையுயர்ந்த கற்கள்‌, 
ஆகியவற்றைச்‌ சுமந்துவந்த ஒட்டகங்களோடும்‌, எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ 
சாலமோனிடம்‌ தம்‌ மனத்திலிருந்த கேள்விகள்‌ அனைத்தையும்‌ வெளிப்படுத்தினார்‌. 
சாலமோன்‌ அவருடைய கேள்விகளுக்கெல்லாம்‌ விடை கூறினார்‌. அவர்‌ கேட்டவற்றுள்‌ 
பதிலளிக்க இயலாதபடி எதுவும்‌ அரசருக்குப்‌ புதிராகத்‌ தோன்றவில்லை. 

சேபாவின்‌ அரசி, சாலமோனுக்கிருந்த பல்வகை ஞானம்‌, அவர்‌ கட்டியிருந்த அரண்மனை, 
அவர்‌ உண்டு வந்த உணவு வகைகள்‌, அவருடைய அலுவலரின்‌ வரிசைகள்‌, 
பணியாளர்களின்‌ சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம்‌ பரிமாறுவோரின்‌ திறமை, 
ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ அவர்‌ செலுத்திய எரிபலிகள்‌ ஆகியவற்றைக்‌ கண்டு பேச்சற்றுப்‌ 
போனார்‌. 

அவர்‌ அரசரை நோக்கிக்‌ கூறியது: உம்முடைய செயல்களையும்‌ ஞானத்தையும்‌ பற்றி என்‌ 
நாட்டில்‌ நான்‌ கேள்விப்பட்டது உண்மையே எனத்‌ தெரிகிறது. 

நான்‌ இங்கு வந்து அவற்றை நேரில்‌ காணும்‌ வரை, அச்செய்திகளை நம்பவில்லை. 
இப்பொழுதோ இங்குள்ளவற்றில்‌ பாதியைக்‌ கூட அவர்கள்‌ எனக்குச்‌ 
சொல்லவில்லையென அறிகிறேன்‌. உண்மையில்‌ நான்‌ கேள்விப்பட்டதை விட, உம்‌ 
ஞானமும்‌ செல்வமும்‌ மிகுதியாய்‌ இருக்கின்றன. 

உம்முடைய மனைவியர்‌ நற்பேறு பெற்றோர்‌! எப்போதும்‌ உமக்குப்‌ பணிபுரிந்து 
உம்முடைய ஞானம்‌ நிறைந்த மொழிகளைக்‌ கேட்கும்‌ உம்முடைய பணியாளரும்‌ நற்பேறு 
பெற்றவரே! 

உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரயேலின்‌ அரியணையில்‌ அமர்த்திய உம்‌ கடவுளாகிய 
ஆண்டவர்‌ போற்றி! போற்றி! ஆண்டவர்‌ இஸ்ரயேலின்‌ மீது என்றென்றும்‌ அன்பு 
கொண்டுள்ளதால்‌, அவர்களுக்கு நீதி நியாயம்‌ வழங்க உம்மை அரசராக 
ஏற்படூத்தியுள்ளார்‌. 

அவர்‌ ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன்‌, ஏராளமான நறுமணப்‌ 
பொருள்கள்‌, விலையுயர்ந்த கற்கள்‌ ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார்‌. சேபாவின்‌ 
அரசியிடமிருந்து வந்தது போல, அத்துணை நறுமணப்‌ பொருள்கள்‌ அரசர்‌ சாலமோனுக்கு 
அதன்‌ பிறகு வந்ததே இல்லை. 

ஓபீரிலிருந்து பொன்னைக்‌ கொணர்ந்த ஈராமின்‌ கப்பல்கள்‌ அங்கிருந்து வாசனை 
மரங்களையும்‌ விலையுயர்ந்த கற்களையும்‌ கொண்டு வந்தன. 

அவ்வாசனை மரங்களால்‌ அரசர்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்கும்‌ அரண்மனைக்கும்‌ 
ஊன்றுகால்களையும்‌ பாடகருக்கு இசைக்‌ கருவிகளையும்‌ யாழ்களையும்‌ செய்தார்‌. 
அத்தகைய வாசனை மரங்கள்‌ அதன்பின்‌ அங்கு வந்ததுமில்லை: இன்றுவரை 
காணப்படவுமில்லை. 

அரசர்‌ சாலமோன்‌ சேபாவின்‌ அரசிக்கு ஏராளமான பரிசுகள்‌ கொடுத்ததுமன்றி, அவர்‌ 
விரும்பிக்‌ கேட்டவற்றையெல்லாம்‌ கொடுத்தார்‌. அதன்பின்‌ அவர்‌ தம்‌ பணியாளர்களோடு 
தம்‌ சொந்த நாட்டுக்குத்‌ திரும்பிப்போனார்‌. 

சாலமோனுக்கு ஆண்டுதோறும்‌ வந்து கொண்டிருந்த பொன்னின்‌ நிறை ஏறத்தாழ 
இருபத்தி ஏழாயிரம்‌ கிலோ. 


I5 


16 


17 


18 


19 


20 


RAI 


22 


23 


24 


25 


26 


E 


28 


20 


zs 


அதைத்‌ தவிர, அவரிடம்‌ வியாபாரிகளும்‌, வணிகர்களும்‌ அரபு நாட்டு அரசர்கள்‌ 
அனைவரும்‌ உள்நாட்டு ஆளுநர்களும்‌ பொன்‌ கொண்டு வருவதுண்டு. 

அரசர்‌ சாலமோன்‌ பொன்‌ தகட்டால்‌ இருமறு கேடயங்கள்‌ செய்தார்‌. ஒவ்வொரு 
கேடயத்திற்கும்‌ ஏறத்தாழ ஏழு கிலோ பொன்‌ பயன்படுத்தப்பட்டது. 

மேலும்‌ அவர்‌ முந்மறு சிறு கேடயங்களையும்‌ பொன்‌ தகட்டால்‌ செய்தார்‌. ஒவ்வொரு சிறு 
கேடயத்திற்கும்‌ ஏறத்தாழ இரண்டு கிலோ பொன்‌ பயன்படுத்தப்பட்டது. அவற்றை அரசர்‌ 
லெபனோனின்‌ வனம்‌ எனப்பட்ட மாளிகையில்‌ வைத்தார்‌. 

அரசர்‌ தந்தத்தினால்‌ பெரியதோர்‌ அரியணை செய்து அதைப்‌ பசும்பொன்னால்‌ 
வேய்ந்தார்‌. 

அவ்வரியணைக்கு ஆறு படிகள்‌ இருந்தன. அரியணையின்‌ பின்புற உச்சி காளையின்‌ தலை 
உருவம்‌ கொண்டிருந்தது. இருக்கையின்‌ இரு புறமும்‌ கைப்பிடிகள்‌ இருந்தன. அவற்றின்‌ 
அருகே இரு சிங்கங்கள்‌ வடிவங்கள்‌ நின்றன. 

ஆறு படிகளின்‌ இருபக்கத்திலும்‌ ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள்‌ 
இருந்தன. வேறெந்த அரசனுக்கும்‌ இத்தகைய அரியணை இருந்ததில்லை. 

சாலமோன்‌ அரசரின்‌ பான பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ தங்கத்தாலும்‌ லெபனோனின்‌ வனம்‌ 
எனப்பட்ட மாளிகையின்‌ கலன்கள்‌ அனைத்தும்‌ பசும்‌ பொன்னாலும்‌ ஆனவை. ஒன்றும்‌ 
வெள்ளியானால்‌ செய்யப்படவில்லை: சாலமோனின்‌ காலத்தில்‌ வெள்ளியை யாரும்‌ 
உயர்வாக மதிக்கவில்லை. 

அரசரின்‌ வணிகக்‌ கப்பல்கள்‌, ஈராமின்‌ கப்பல்களோடூ சென்று கடல்‌ வாணிபம்‌ செய்தன. 
வணிகக்‌ கப்பல்கள்‌ மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை, பொன்‌, வெள்ளியையும்‌ தந்தம்‌, குரங்கு, 
மயில்‌ ஆகியவற்றையும்‌ கொண்டு வந்தன. 

உலகின்‌ மன்னர்‌ அனைவருள்ளும்‌ சாலமோன்‌ அரசரே செல்வத்திலும்‌ ஞானத்திலும்‌ மிகச்‌ 
சிறந்து விளங்கினார்‌. 

சாலமோனுக்கு ஆண்டவர்‌ அருளியிருந்த ஞானத்தை நேரில்‌ கேட்டறிய எல்லா நாட்டு 
மக்களும்‌ அவரை நாடி வந்தனர்‌. 

அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஆண்டுதோறும்‌ வெள்ளியாலும்‌, பொன்னாலுமான பொருள்கள்‌, 
பட்டாடைகள்‌, படைக்‌ கலன்கள்‌, நறுமணப்‌ பொருள்கள்‌, குதிரைகள்‌, கோவேறு 
கழுதைகள்‌ ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்குக்‌ கொண்டூ வந்தனர்‌. 

சாலமோன்‌ ஆயிரத்து நாடீறு தேர்களும்‌ பன்னீராயிரம்‌ குதிரை வீரர்களும்‌ கொண்ட 
படையொன்றைத்‌ திரட்டினார்‌. அதனைத்‌ தேர்ப்டை நகர்களிலும்‌ எருசலேமில்‌ 
அரசனுடனும்‌ நிறத்தி வைத்தார்‌. 

அவருடைய ஆட்சியின்‌ போது, எருசலேமில்‌ வெள்ளிக்‌ கற்களைப்‌ போலவும்‌, கேதுரு 
மரங்கள்‌ செப்பேலா சமவெளியின்‌ காட்டத்தி போலவும்‌ மிகுதியாய்‌ இருந்தன. 
சாலமோன்‌ எகிப்திலிருந்தும்‌ கேவேயிலிருந்தும்‌ குதிரைகளை இறக்குமதி செய்தார்‌. 
அரசரின்‌ வணிகர்‌ அவற்றைக்‌ கேவேயிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தனர்‌. 
எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின்‌ விலை அறுமறு வெள்ளிக்காசு. ஒரு 
குதிரைகள்‌ விலை மற்றைம்பது வெள்ளிக்காசு. இவ்வாறே, அவர்கள்‌ இத்தியரின்‌ 
அனைத்து மன்னர்களுக்கும்‌ சிரியாவின்‌ மன்னர்களுக்கும்‌ அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள்‌. 


அதிகாரம்‌ 11. 


அரசர்‌ சாலமோன்‌ அயல்நாட்டுப்‌ பெண்கள்‌ பலர்மேல்‌ மோகம்‌ கொண்டார்‌. பார்வோனின்‌ 
மகளை மணந்ததுமின்றி மோவாபியர்‌, அம்மோனியர்‌, ஏதோமியர்‌, சீதோனியா, இத்தியர்‌ 
ஆகிய பல நாட்டுப்‌ பெண்களையும்‌ மணந்தார்‌. 

அவ்வேற்றினத்தாரைக்‌ குறித்து ஆண்டவர்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌, நீங்கள்‌ 
அயல்நாடுகளிலிருந்து பெண்‌ கொள்ளவும்‌ வேண்டாம்‌: கொடுக்கவும்‌ வேண்டாம்‌: 
ஏனெனில்‌ அவர்கள்‌ தம்‌ தெய்வங்களை வணங்கும்படி உங்கள்‌ உள்ளங்களை மயக்கி 


20 


24 


24 


விடுவார்கள்‌ என்று கூறியிருந்தார்‌. அப்படிக்‌ கூறியிருந்தும்‌ அந்நாட்டுப்‌ பெண்கள்மேல்‌ 
சாலமோன்‌ மையல்‌ கொண்டிருந்தார்‌. 

சாலமோனுக்கு எழுமறு அரசகுலப்‌ பெண்கள்‌ மனைவியராகவும்‌ முந்மறு பெண்கள்‌ 
வைப்பாட்டிகளாகவும்‌ இருந்தார்கள்‌. அப்பெண்கள்‌ அவரது இதயத்தைத்‌ தவறான 
வழியில்‌ திருப்பி விட்டார்கள்‌. 

சாலமோன்‌ முதுமை அடைந்தபோது, அவருடைய மனைவியர்‌ அவர்‌ இதயத்தை வேற்றுத்‌ 
தெய்வங்களைப்‌ பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர்‌. அதனால்‌ அவர்‌ உள்ளம்‌ தம்‌ தந்‌ைத 
தாவீதின்‌ உள்ளத்தைப்‌ போல்‌ கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும்‌ 
பணிந்திருக்கிவில்லை. 

சாலமோன்‌ சீதோனியரின்‌ தேவதையான  அஸ்தரேத்தையுதம்‌ அம்மோனியரின்‌ 
அருவருப்பான மில்க்கோவையும்‌ வழிபடலானார்‌. 

இவ்வாறு சாலமோன்‌, ஆண்டவர்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்தார்‌. தம்‌ 
தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாகப்‌ பின்பற்றியது போன்று அவர்‌ செய்யவில்லை. 
சாலமோன்‌ எருசலேமுக்கு எதிரில்‌ இருந்த மலையில்‌ மோவாபியரின்‌ அருவருப்பான 
கெமோசுக்கும்‌ அம்மோனியரின்‌ அருவருப்பான மோலேக்குக்கும்‌ தொழுகைமேடுகளைக்‌ 
கட்டினார்‌. 

இப்படியே தங்கள்‌ தெய்வங்களுக்குத்‌ பபம்‌ காட்டிப்‌ பலியிடுவதற்காக, வேற்றினத்தாரான 
தம்‌ மனைவியர்‌ எல்லோருக்கும்‌ சாலமோன்‌ இவ்வாறு செய்து கொடுத்தார்‌. 

ஆண்டவர்‌ சாலமோன்மீது சினமுற்றார்‌. ஏனெனில்‌ தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த 
இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர்‌ இதயம்‌ விலகிச்‌ சென்றது. 

வேற்றுத்‌ தெய்வங்களைப்‌ பின்பற்ற வேண்டாம்‌ என்று ஆண்டவர்‌ அவருக்குக்‌ 
கட்டளையிட்டிருந்தும்‌, அக்கட்டளையை அவர்‌ கடைப்பிடிக்கவில்லை. 

ஆகையால்‌ ஆண்டவர்‌ சாலமோனை நோக்கி, நான்‌ உன்னோடு செய்த 
உடன்படிக்கையையும்‌, நான்‌ உனக்கு விதித்த நியமங்களையும்‌ மீறி, நீ இவ்வாறு நடந்து 
கொண்டதால்‌ உன்‌ அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன்‌ பணியாளனுக்குக்‌ 
கொடுக்கப்போவது உறுதி. 

ஆயினும்‌ உன்‌ தந்‌ைத தாவீதின்‌ பொருட்டு, உன்‌ காலத்தில்‌ நான்‌ இதைச்‌ 
செய்யமாட்டேன்‌. உன்‌ மகன்‌ கையினின்று அதைப்‌ பறித்து விடுவேன்‌. 

ஆயினும்‌ அரசு முழுவதையும்‌ பறித்துவிடாமல்‌, என்‌ அடியான்‌ தாவீதின்‌ பொருட்டும்‌ நான்‌ 
தேர்ந்து கொண்ட எருசலேமின்‌ பொருட்டும்‌ ஒரு குலத்தை உன்‌ மகனிடம்‌ 
விட்டுவைப்பேன்‌ என்றார்‌. 

பிறகு ஆண்டவர்‌ ஏதோமியனாகிய அதாது என்பவனைச்‌ சாலமோனுக்கு எதிராக எழச்‌ 
செய்தார்‌. இவன்‌ ஏதோம்‌ மன்னர்‌ குலத்தைச்‌ சார்ந்தவன்‌. 

முன்பு தாவீது ஏதோமில்‌ இருந்தபோது படைத்தலைவன்‌ யோவாபு ஏதோமின்‌ எல்லா 
ஆண்களையும்‌ வெட்டி வீழ்த்திப்‌ புதைக்கச்‌ சென்றார்‌. 

யோவாபும்‌ இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ அங்கு ஆறு மாதம்‌ தங்கியிருந்து ஏதோமிலிருந்த 
எல்லா ஆண்களையும்‌ வெட்டி வீழ்த்தினர்‌. 

ஆனால்‌, அதாது அவன்‌ தந்தையின்‌ ஏதோமியப்‌ பணியாளருள்‌ சிலரோடு சேர்ந்து எகிப்து 
க்குத்‌ தப்பி ஓடிப்‌ போனான்‌. அப்போது அவன்‌ சிறு பையனாய்‌ இருந்தான்‌. 

அவர்கள்‌ மிதியானிலிருந்து புறப்பட்டுப்‌ பாரானுக்குச்‌ சென்று பாரானில்‌ சில ஆள்களைச்‌ 
சேர்த்துக்‌ கொண்டு எகிப்திய அரசன்‌ பார்வோனிடம்‌ சென்றார்கள்‌. பார்வோன்‌ அதாது 
க்கு வீடொன்று கொடுத்து, உணவுக்கும்‌ வழி செய்து நிலமும்‌ அளித்தான்‌. 

பார்வோனுக்கு அதாது மிகவும்‌ உகந்தவனாய்‌ இருந்தபடியால்‌, தன்‌ மனைவியும்‌ 
அரசியுமான தகபெனேசின்‌ தங்கையை அவனுக்கு மணமுடித்து வைத்தான்‌. 
தகபெனேசின்‌ தங்கையாகிய இவள்‌ அவனுக்கு கெனுபத்து என்ற ஒரு மகளைப்‌ 
பெற்றாள்‌. தகபெனேசு அவனைப்‌ பார்வோன்‌ வீட்டில்‌ வளர்த்தாள்‌. அப்படியே கெனுபத்து 
பார்வோனின்‌ வீட்டில்‌ அவனுடைய புதல்வருடன்‌ வளர்ந்து வந்தான்‌. 

தாவீது துயில்கொண்டு தம்‌ மூதாதையரோடு சேர்ந்து கொண்டார்‌ என்றும்‌, 
படைத்தலைவர்‌ யோவாபு இறந்துவிட்டார்‌ என்றும்‌, எகிப்தில்‌ அதாது கேள்விப்பட்டு 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


33 


34 


35 


36 


25 


பார்வோனை நோக்கி, நான்‌ என்‌ சொந்த நாட்டுக்குப்‌ போக விரும்புகிறேன்‌: என்னை 
அனுப்பி வைக்கவேண்டும்‌ என்றான்‌. 

அதற்குப்‌ பார்வோன்‌, நீ உன்‌ சொந்த நாட்டுக்குப்‌ போக விரும்புவது ஏன்‌? இங்கு உனக்கு 
என்ன குறை? என்று கேட்டான்‌. அதற்கு அவன்‌, ஒரு குறையுமில்லை: ஆயினும்‌ எனக்குப்‌ 
போக விடைதாரும்‌ என்றான்‌. 

மேலும்‌ கடவுள்‌ எலயாதாவின்‌ மகன்‌ இரேசோனையும்‌ சாலமோனுக்கு எதிராக எழச்‌ 
செய்தார்‌. அவன்‌ தன்‌ தலைவனாகிய அதாதேசர்‌ என்னும்‌ சோபா நாட்டு 
மன்னனிடமிருந்து தப்பி ஓடியவன்‌. 

முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்தியபோது இரேசோன்‌ 
தன்னோடு சிலரைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு தன்‌ தலைமையில்‌ ஒரு கிளர்ச்சிக்‌ கூட்டத்தை 
அமைத்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ அவர்களோடு தமஸ்குவுக்குச்‌ சென்று, அதில்‌ குடியேறி 
அங்கே அரசன்‌ ஆனான்‌. 

சாலமோன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ அவன்‌ இஸ்ரயேலின்‌ எதிரிராய்‌ இருந்தான்‌. அவன்‌ 
சிரியாவை ஆண்டு கொண்டு, இஸ்ரயேலைப்‌ பகைத்து அதாதைப்‌ போல்‌ தீங்கிழைத்து 
வந்தான்‌. 

எப்ராயிமின்‌ செரேதாவைச்‌ சார்ந்த நெபாற்று என்பவனின்‌ மகனும்‌ சாலமோனின்‌ 
பணியாளருள்‌ ஒருவனுமான எரொபவாம்‌ அரசருக்கு எதிராய்க்‌ கிளர்ச்சி செய்தான்‌. 
அவனுடைய தாய்‌ செருவா என்பவள்‌ ஒரு கைம்பெண்‌. 

அவன்‌ அரசருக்கு எதிராயக்‌ கிளர்ச்சி செய்ததன்‌ விவரம்‌ பின்வருமாறு: சாலமோன்‌ கீழைத்‌ 
தாங்குதளத்தைக்‌ கட்டித்‌ தம்‌ தந்தை தாவீதின்‌ நகரில்‌ இடிந்து போன இடங்களைப்‌ 
பழுது பார்த்தார்‌. 

எரொபவாம்‌ ஆற்றல்‌ மிக்கவனாய்‌ இருந்தான்‌. அவன்‌ செயல்திறமை மிக்க ஓர்‌ இளைஞன்‌ 
என்று கண்டு, சாலமோன்‌ யோசேப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலைசெய்ய வந்த 
அனைவரையும்‌ கண்காணிக்கும்‌ பொறுப்பை அவனிடம்‌ ஒப்படைத்திருந்தார்‌. 

ஒரு நாள்‌ எரொபவாம்‌ எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோமைச்‌ சார்ந்த 
அகியா என்ற இறைவாக்கினர்‌, அவனை வழியில்‌ கண்டார்‌. அவர்‌ புதுச்‌ சால்வை ஒன்று 
அணிந்திருந்தார்‌. இருவரும்‌ வயல்‌ வெளியே தனித்திருந்தனர்‌. 

அப்பொழுது அகியா நாம்‌ போர்த்தியிருந்த புதுச்‌ சால்வையை எடுத்து அதைப்‌ பன்னிரு 
துண்டுகளாய்க்‌ கிழித்தார்‌. 

பிறகு அவர்‌ எரொபவாமை நோக்கிப்‌ பின்‌ வருமாறு கூறினார்‌: இவற்றில்‌ பத்துத்‌ 
துண்டுகளை உனக்கென எடுத்தக்‌ கொள்‌. ஏனெனில்‌ இஸ்ரயேலரின்‌ கடவுளாகிய 
ஆண்டவர்‌ உனக்கு இவ்வாறு கூறுகிறார்‌: இதோ, நான்‌ சாலமோன்‌ கையினின்று அரசைப்‌ 
பறித்து, பத்துக்‌ குலங்களை உனக்கு அளிக்கப்‌ போகிறேன்‌. 

ஆயினும்‌ உன்‌ ஊழியன்‌ தாவீதை முன்னிட்டும்‌, இஸ்ரயேலரின்‌ நகர்கள்‌ 
அனைத்திலிருந்தும்‌ நான்‌ தேர்ந்து கொண்ட எருசலேம்‌ நகரை முன்னிட்டு ஒரு குலம்‌ 
மட்டும்‌ அவன்‌ கையில்‌ இருக்கும்‌. 

ஏனெனில்‌, சாலமோன்‌ என்னைவிட்டு விலகி, சீதோனியரின்‌ தேவதையான அஸ்தரேத்து, 
மோவாபியரின்‌ தெய்வமான கெமோசு, அம்மோனியரின்‌ தெய்வமான மில்க்கோம்‌ 
ஆகியவற்றை வழிபட்டு வருகிறான்‌. அவனுடைய தந்தை தாவீது நடந்தது போல்‌ அவன்‌ 
என்‌ வழிகளைப்‌ பின்பற்றவில்லை. என்‌ முன்னிலையில்‌ நேர்மையாக நடக்கிவில்லை. என்‌ 
நியமங்களையும்‌, நீதிச்‌ சட்டங்களையும்‌ கடைப்பிடிக்கவுமில்லை. 

ஆயினும்‌, அரசு முழுவதையும்‌ அவன்‌ கையிலிருந்து நான்‌ எடுத்து விடப்போவதில்லை. 
நான்‌ தேர்ந்து கொண்டவனும்‌ என்‌ விதிமுறைகளையும்‌ நியமங்களையும்‌ 
கடைப்பிடித்தவனுமான என்‌ ஊழியன்‌ தாவீதின்‌ பொருட்டு அவன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
அரசனாக இருக்கும்படி செய்வேன்‌. 

எனினும்‌ அரசை அவன்‌ மகன்‌ கையிலிருந்து எடுத்து, அதிலிருந்து பத்துக்‌ குலங்களை 
உனக்குக்‌ கொடுப்பேன்‌. 

எனது பெயர்‌ நிலைத்திருக்குமாறு நான்‌ தேர்ந்து கொண்ட நகரகிய எருசலேமில்‌ என்‌ 
திருமுன்‌ அடியான்‌ தாவீதின்‌ குலவிளக்கு எந்நாளும்‌ என்‌ முன்னிலையில்‌ ஒளிரும்‌ வண்ணம்‌ 
நான்‌ அவன்‌ மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன்‌. 


27 


38 


2g 


10 


26 


உன்‌ விருப்பப்படியே நீ ஆட்சிசெலுத்தும்படி உன்னை நான்‌ இஸ்ரயேலின்‌ அரசனாய்‌ 
அமர்த்துவேன்‌. 

நான்‌ கட்டளையிடும்‌ அனைத்தையும்‌ நீ கேட்டு, என்‌ வழிகளில்‌ நடந்து என்‌ ஊழியன்‌ 
தாவீது செய்தது போல்‌ என்‌ நியமங்களையும்‌, விதிமுறைகளையும்‌ கைக்கொண்டு, எனக்கு 
ஏற்புடையதைச்‌ செய்தால்‌, நான்‌ உன்னோடு இருந்து தாவீதின்‌ குடும்பத்தைப்போல்‌ உன்‌ 
குடும்பத்தையும்‌ நிலை நாட்டி இஸ்ரயேலை உன்னிடம்‌ ஒப்படைப்பேன்‌. 

தாவீதின்‌ வழிமரபினர்‌ செய்தவற்றுக்காக, அவர்களைத்‌ தாழ்வுறச்‌ செய்வேன்‌: ஆயினும்‌ 
எந்நாளுமன்று. 

இதன்‌ பொருட்டுச்‌ சாலமோன்‌ எரொபவாமைக்‌ கொல்ல வழி தேடினார்‌. ஆனால்‌, அவன்‌ 
எகிப்திற்குத்‌ தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன்‌ சீசாக்கிடம்‌ தஞ்சம்‌ புகுந்து, சாலமோன்‌ 
இறக்கும்வரை அங்கேயே தங்கியிருந்தான்‌. 

சாலமோனின்‌ பிற செயல்களும்‌, அவர்‌ செய்தவை அனைத்தும்‌ அவரது ஞானமும்‌ 
சாலமோன்‌ வரலாற்று மலில்‌ எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

சாலமோன்‌ எருசலேமில்‌ இருந்து கொண்டு இஸ்ரேயல்‌ முழுவதன்மீதும்‌ நாற்பது 
ஆண்டுகள்‌ ஆட்சி செலுத்தினார்‌. 

பின்பு சாலமோன்‌ தம்‌ மூதாதையரோடு துயில்‌ கொண்டு தம்‌ தந்‌ைத தாவீதின்‌ நகரில்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. அவர்‌ மகன்‌ ரெகடெயாம்‌ அவருக்குப்‌ பின்‌ ஆட்சி செய்தான்‌. 


அதிகாரம்‌ 12. 


ரெகபெயாம்‌ செக்கேமுக்குச்‌ சென்றான்‌. ஏனெனில்‌ அங்கு இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ 
அவனை அரசனாக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தனர்‌. 

சாலமோன்‌ அரசருக்கு அஞ்சி எகிப்திற்கு ஓடிப்‌ போய்‌ அங்குக்‌ குடியிருந்தவனும்‌ 
நெபாற்றின்‌ மகனுமான எரொபவாம்‌ இதைக்‌ கேள்வியுற்றான்‌. 

இஸ்ரயேல்‌ சபையார்‌ ஆளனுப்பி அவனை வரவழைத்தார்கள்‌. பின்பு அவர்கள்‌ 
அனைவருடன்‌ எரொபவாமும்‌, ரெகபெயாமிடம்‌ வந்து அவனை நோக்கி, 

உம்‌ தந்தை பளுவான நுகத்தை எங்கள்‌ மேல்‌ சுமத்தினார்‌. இப்போது நீர்‌ உம்‌ தந்தை 
சுமத்திய கடும்‌ வேலைகளைக்‌ குறைத்து, அவர்‌ எங்கள்‌ மேல்‌ வைத்த பளுவான நுகத்தை 
எளிதாக்க வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ நாங்கள்‌ உமக்காகப்‌ பணியாற்றுவோம்‌ 
என்றனர்‌. 

அவன்‌ அவர்களிடம்‌, நீங்கள்‌ போய்‌ மூன்று நாள்‌ கழித்து என்னிடம்‌ திரும்பி வாருங்கள்‌ 
என்றான்‌. அப்படியே மக்கள்‌ சென்றனர்‌. 

அப்பொழுது அரசன்‌ ரெகபெயாம்‌ தன்‌ தந்தை சாலமோன்‌ உயிரோடிருக்கையில்‌ 
அரசவையில்‌ பணியாற்றிய முதியோரிடம்‌ இம்‌ மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம்‌? 
உங்கள்‌ கருத்தென்ன? என்று ஆலோசனை கேட்டான்‌. 

அவர்கள்‌ அவனிடம்‌, இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்குப்‌ பணிந்து 
இனிய சொற்களில்‌ பதிலளித்தால்‌, அவர்கள்‌ எந்நாளும்‌ உனக்குப்‌ பணியாளர்களாய்‌ 
இருப்பார்கள்‌ என்றனர்‌. 

அவனோ முதியோர்‌ தனக்களித்த அறிவுரையைத்‌ தள்ளி விட்டு, தன்னோடு வளர்ந்து தன்‌ 
அவையில்‌ இருந்த இளைஞரோடு கலந்து ஆலோசித்தான்‌. 

"" உம்‌ தந்‌ைத எம்மேல்‌ வைத்த நுகத்தை எளிதாக்கும்‌ என்று என்னிடம்‌ சொன்ன 
இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம்‌? உங்கள்‌ கருத்தென்ன?”” என்று அவன்‌ 
அவர்களிடம்‌ வினவினான்‌. 

அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர்‌ அவனை நோக்கி, ””உம்‌ தந்‌ைத எங்கள்‌ மீதுள்ள 
நுகத்தைப்‌ பளுவாக்கினார்‌. நீர்‌ அதன்‌ பளுவைக்‌ குறைத்தருளும்‌ என்று அம்மக்கள்‌ 
உம்மிடம்‌ வேண்டினார்கள்‌ அல்லவா? அவர்களுக்கு இந்தப்‌ பதில்‌ கொடும்‌: என்‌ சுண்டு 
விரல்‌ என்‌ தந்தையின்‌ இடுப்பை விடப்‌ பெரியது: 


»" 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 
225 


24 


25 


26 


2] 


2 


என்‌ தந்தை பளுவான நுகத்தை உங்கள்‌ மேல்‌ சுமத்தினார்‌: நானோ அதை இன்னும்‌ 
பளுவாக்குவேன்‌. என்‌ தந்தை உங்களைச்‌ சாட்டையால்‌ அடித்தார்‌: நானோ உங்களை 
முள்‌ சாட்டையால்‌ அடிப்பேன்‌ என்று நீர்‌ சொல்லும்‌” என்றனர்‌. 

மூன்றாம்‌ நாள்‌ மீண்டும்‌ என்னிடம்‌ வாருங்கள்‌ என்று ரெகபெயாம்‌ சொல்லியிருந்தபடியே 
எரொபவாமுடன்‌ மக்கள்‌ அனைவரும்‌ அவனிடம்‌ மூன்றாம்‌ நாள்‌ வந்தனர்‌. 

அப்பொழுது அரசன்‌, முதியோர்‌ தனக்கு அளித்த அறிவுரையைத்‌ தள்ளிவிட்டு, மக்களுக்கு 
மிகக்‌ கடுமையான பதில்‌ அளித்தான்‌. 

இளைஞரின்‌ அறிவுரைக்கேற்ப, என்‌ தந்தை பளுவான நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
சுமத்தினார்‌: நானோ அதை இன்னும்‌ பளுவாக்குவேன்‌. என்‌ தந்‌ைத உங்களைச்‌ 
சாட்டையால்‌ அடித்தார்‌: நானோ உங்களை முள்‌ சாட்டையால்‌ அடிப்பேன்‌ என்று 
கூறினான்‌. 

இவ்வாறு அரசன்‌ மக்களின்‌ வேண்டுகோளை ஏற்க மறுத்து விட்டான்‌. இந்தத்‌ திருப்பம்‌ 
ஆண்டவரால்‌ நிகழ்ந்தது. சீலோவைச்‌ சார்ந்த அகியாவின்‌ மூலம்‌ நெபாற்றின்‌ மகன்‌ 
எரொபவாமிற்குத்‌ தாம்‌ கூறிய வாக்கை ஆண்டவர்‌ இவ்வாறு நிறைவேற்றினார்‌. 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரும்‌ அரசன்‌ தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்து 
விட்டதைக்‌ கண்டு, எங்களுக்குத்‌ தாவீதுடன்‌ என்ன பங்கு? எங்கள்‌ உரிமைச்‌ சொத்து 
ஈசாயின்‌ மகனிடம்‌ இல்லை. இஸ்ரயேலரே! உங்கள்‌ கூடாரங்களுக்குத்‌ திரும்புங்கள்‌. 
தாவீதே! உன்‌ வீட்டை நீயே பார்த்துக்கொள்‌! என்று அவனுக்கு எதிராக முழங்கிக்‌ 
கொண்டே தம்‌ கூடாரங்களுங்குத்‌ திரும்பினார்‌. 

எனினும்‌, யூதாவின்‌ நகர்களில்‌ குடியிருந்த இஸ்ரயேல்‌ மக்களுக்கு ரெகபெயாமே 
அரசனாய்‌ இருந்தான்‌. 

பின்பு அரசன்‌ ரெகபெயாம்‌ கட்டாய வேலைத்‌ திட்டத்தைச்‌ செயல்படூத்தியவனான 
அதோராமைப்‌ பிற இஸ்ரயேலரிடம்‌ பதனுப்பி வைத்தான்‌. ஆனால்‌, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
சேர்ந்து அவனைக்‌ கல்லால்‌ எறிந்து கொன்றனர்‌. அதைக்‌ கேட்ட அரசன்‌ ரெகபெயாம்‌ 
விரைந்து தேரில்‌ ஏறி எருசலேமுக்குத்‌ தப்பி ஓடிப்போனான்‌. 

தாவீதின்‌ குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரயேலர்‌ இன்றுவரை 
அவ்வாறே இருக்கி ன்றனர்‌. 

எரொபவாம்‌ திரும்பி வந்து விட்டான்‌ என்பதை இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ கேள்வியுற்று, 
அவனுக்கு ஆளனுப்பிச்‌ சபைக்கு வரவழைத்து அவனை இஸ்ரயேல்‌ நாடு முழுவதற்கும்‌, 
அரசனாக்கினர்‌. யூதா குலம்‌ தவிர, வேறு எந்தக்‌ குலமும்‌ தாவீது குடும்பத்தின்‌ பக்கம்‌ 
சேரவில்லை. 

எருசலேமுக்குத்‌ திரும்பி வந்த சாலமோனின்‌ மகனாகிய ரெகபெயாம்‌ இஸ்ரயேலர்மீது 
போர்‌ தொடுக்கவும்‌ அந்நாட்டைத்‌ தன்னுடைய ஆட்சிக்குள்‌ கொண்டு வரவும்‌ 
எண்ணினான்‌. இதற்கென அவன்‌ யூதாவின்‌ வீட்டிலிருந்தும்‌ பென்யமின்‌ குலத்திலிருந்தும்‌ 
இலட்சத்து எண்பதினாயிரம்‌ போர்‌ வீரர்களைத்‌ திரட்டினான்‌. 

அப்போது இறையடியார்‌ செமயாவுக்குக்‌ கடவுள்‌ அருளிய வாக்கு: 

சாலமோனின்‌ மகனும்‌ யூதாவின்‌ அரசனுமான ரெகபெயாமிடமும்‌ யூதா, பென்யமின்‌ 
வீட்டார்‌ அனைவரிடமும்‌ ஏனைய மக்களிடமும்‌ போய்ச்‌ சொல்‌: 

நீங்கள்‌ படையெடுத்து உங்கள்‌ சகோதரரான இஸ்ரயேலரோடு போரிடச்‌ செல்ல 
வேண்டாம்‌. எல்லாரும்‌ அவரவர்‌ வீடு திரும்புங்கள்‌. இது நிகழ்வது என்னாலேயே என்று 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேட்ட அவர்கள்‌ அவரது சொற்படியே 
திரும்பிப்‌ போய்‌ விட்டார்கள்‌. 

எரொபவாம்‌, எப்ராயிம்‌ மலைநாட்டில்‌ செக்கேமைக்‌ கட்டி எழுப்பி, அங்குக்‌ 
குடியிருந்தான்‌. பின்பு அங்கிருந்து வெளியேறிப்‌ பெனுவேலைக்‌ கட்டி எழுப்பினான்‌. 
அப்பொழுது எரொபவாம்‌ இப்போதுள்ள நிலை நீடித்தால்‌ அரசு தாவீதின்‌ வீட்டுக்கே 
திரும்பிச்‌ சென்று விடும்‌. 

ஏனெனில்‌, இம்மக்கள்‌ எருசலேமில்‌ உள்ள ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ பலிசெலுத்த 
இனிமேலும்‌ போவார்களானால்‌ அவர்களது உள்ளம்‌ யூதாவின்‌ அரசன்‌ ரெகபெயாம்‌ என்ற 
தங்கள்‌ தலைவனை நாடும்‌: என்னைக்‌ கொலை செய்து விட்டு யூதாவின்‌ அரசன்‌ 


28 


2D 
30 


3l 


32 


33 


28 


ரெகபெயாம்‌ பக்கம்‌ சேர்ந்து கொள்வார்கள்‌ என்று தன்‌ இதயத்தில்‌ சொல்லிக்‌ 
கொண்டான்‌. 

இதைப்‌ பற்றித்‌ தீரச்‌ சிந்தித்து, அவன்‌ பொன்னால்‌ இரு கன்றுக்‌ குட்டிகளைச்‌ செய்தான்‌. 
மக்களை நோக்கி, நீங்கள்‌ எருசலேமுக்குப்‌ போய்‌ வருவது பெருந்தொல்லை அல்லவா! 
இஸ்ரயேலரே! இதோ, உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌! என்றான்‌. 

இவற்றுள்‌ ஒன்றைப்‌ பெத்தேலிலும்‌ மற்றொன்றைத்‌ தாணிலும்‌ வைத்தான்‌. 

இச்செயல்‌ பாவத்துக்குக்‌ காரணமாயிற்று. ஏனெனில்‌ மக்கள்‌ கன்றுக்‌ குட்டியை வணங்கத்‌ 
தாண்‌ வரையிலும்‌ செல்லத்‌ தொடங்கினர்‌. 

மேலும்‌ அவன்‌ தொழுகை மேட்டுக்‌ கோவில்கள்‌ கட்டி லேவியரல்லாத சாதாரண மக்களை 
அவற்றில்‌ குருக்களாக நியமித்தான்‌. 

அதுவுமின்றி, யூதாவின்‌ விழாவுக்கு இணையாக, எட்டாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ நாள்‌ 
எரொபவாம்‌ ஒரு விழாவை ஏற்படுத்திப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ பலியிட்டான்‌. அவ்வாறே 
பெத்தேலிலும்‌ தான்‌ செய்து வைத்த கன்றுக்‌ குட்டிகளுக்குப்‌ பலியிட்டான்‌. மேலும்‌ தான்‌ 
அமைத்திருந்த தொழுகை மேடூகளின்‌ குருக்களைப்‌ பெத்தேலில்‌ பணி செய்யும்படி 
அமர்த்தினான்‌. 

தான்‌ நினைக்கும்படி குறித்த எட்டாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ நாள்‌ அவன்‌ பெத்தேலில்‌ 
கட்டியிருந்த பலிப்டத்திற்குச்‌ சென்றான்‌. இஸ்ரயேல்‌ மக்களுக்கென்று தான்‌ ஏற்படுத்திய 
விழாவின்போது பலிபீடத்தின்மேல்‌ பலி செலுத்தித்‌ பபம்‌ காட்டினான்‌. 


அதிகாரம்‌ 13. 


எரொபவாம்‌ பபம்‌ காட்டப்‌ பீடத்தருகில்‌ நிற்கையில்‌, இதோ இறையடியார்‌ ஒருவர்‌ 
ஆண்டவரின்‌ சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கிற்கு இணங்க அவர்‌ அப்பிடத்திற்கு எதிராகக்‌ குரலேழுப்பி, 
பலிபீடமே! பலிபீடமே! இதோ, தாவீதின்‌ குடும்பத்தில்‌ யோசியா என்ற பெயருள்ள ஒரு 
மகன்‌ பிறப்பான்‌: அவன்‌ உன்மீது பபத்தை எரிக்கும்‌ தொழுகைமேடுகளின்‌ குருக்களை 
உன்மீதே பலியிடூவான்‌! மனிதரின்‌ எலும்புகளை உன்மீது சுட்டெரிப்பான்‌, என்கிறார்‌ 
ஆண்டவர்‌ என்றார்‌. 

பேசியுள்ளவர்‌ ஆண்டவரே என்பதற்கு இதுவே அடையாளம்‌: இதோ! இப்பலிபீடம்‌ 
இடிந்து விழும்‌: அதன்‌ மீதுள்ள சாம்பல்‌ கீழே கொட்டப்படம்‌ என்று கூறி ஓர்‌ 
அடையாளத்தையும்‌ அதே நாளில்‌ தந்தார்‌. 

பெத்தேலில்‌ இருந்த அப்பலிப்டத்துக்கு எதிராக இறையடியார்‌ கூறின சொற்களை 
அரசன்‌ எரொபவாம்‌ கேட்டவுடன்‌, பலிபீடத்திலிருந்து தன்‌ கையை நீட்டி, அவனைப்‌ 
பிடியுங்கள்‌ என்றான்‌. நடைடிய கை விறைத்து நின்று விட்டது: அதை அவனால்‌ மடக்க 
முடியவில்லை. 

ஆண்டவரின்‌ வாக்கிற்கு இணங்க இறையடியார்‌ கொடுத்திருந்த அடையாளத்திற்கேற்ப, 
பலிபீடம்‌ இடிந்து விழுந்தது: அதன்‌ மேலிருந்த சாம்பலும்‌ கீழே கொட்டியது. 

அப்போது அரசன்‌ இறையடியாரை நோக்கி, எனக்காக நீர்‌ உம்‌ கடவுளாகிய ஆண்டவரை 
நோக்கி இறைஞ்சி மன்றாடும்‌: என்‌ கை முன்போல்‌ ஆகிவிடும்‌ என்றான்‌. அவ்வாறே 
இறையடியார்‌ ஆண்டவரை நோக்கி மன்றாட, அரசனது கை முன்‌ போல்‌ ஆயிற்று. 
அப்பொழுது அரசன்‌ இறையடியாரிடம்‌, நீர்‌ என்னோடு என்‌ வீட்டுக்கு வந்து உண்டு 
இளைப்பாறும்‌. உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன்‌ என்றான்‌. 

ஆனால்‌, இறையடியார்‌ அரசனிடம்‌, நீர்‌ எனக்கு உம்‌ வீட்டில்‌ பாதி கொடுத்தாலும்‌, நான்‌ 
உம்மோடு வரமாட்டேன்‌. இவ்விடத்தில்‌ உண்ண மாட்டேன்‌: தண்ணீர்‌ குடிக்கவும்‌ 
மாட்டேன்‌. 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


2] 


22 


25 


24 


25 


26 


29 


ஏனென்றால்‌, உணவு அருந்தக்‌ கூடாது, தண்ணீர்‌ குடிக்ககூடாது, போன்‌ வழியாய்த்‌ 
திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர்‌ எனக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌ என்று 
சொன்னார்‌. 

அவ்வாறே அவர்‌ பெத்தேலுக்குத்‌ தாம்‌ வந்த வழியாகச்‌ செல்லாமல்‌ வேறு வழியாகத்‌ 
திரும்பிப்‌ போனார்‌. 

வயது முதிர்ந்த இறைவாக்கினர்‌ ஒருவர்‌ பெத்தேலில்‌ வாழ்ந்து வந்தார்‌. அவருடைய 
மைந்தர்கள்‌ தங்கள்‌ தந்தையிடம்‌ வந்து இறையடியார்‌ அன்று பெத்தேலில்‌ செய்தவை 
அனைத்தையும்‌, அரசனுக்குக்‌ கூறியவற்றையும்‌ அறிவித்தார்கள்‌. 

அவர்களின்‌ தந்தை அவர்களை நோக்கி, அவர்‌ எவ்வழியாகச்‌ சென்றார்‌? என்று 
வினவினார்‌. அதற்கு அவர்கள்‌ யூதாவிலிருந்து வந்த அந்த இறையடியார்‌ சென்ற வழியைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினார்கள்‌. 

அவர்‌ தம்‌ மைந்தர்களிடம்‌, கழுதைக்குச்‌ சேணம்‌ பூட்டூங்கள்‌ என்றார்‌. அவர்களும்‌ 
கழுதைக்குச்‌ சேணம்‌ பூட்டிக்‌ கொண்டுவர, அவர்‌ அதன்‌ மேல்‌ ஏறிக்‌ கொண்டார்‌. 

அந்த இறையடியாரைப்‌ பின்தொடர்ந்து சென்று அவர்‌ ஒரு கருவாலி மரத்தடியில்‌ 
அமர்ந்திருப்பதைக்‌ கண்டு, யூதாவிலிருந்து வந்த இறையடியார்‌ நீர்தாமோ? என்று 
அவரைக்‌ கேட்டார்‌. அதற்கு அவர்‌, நான்தான்‌ என்றார்‌. 

முதியவர்‌ அவரை நோக்கி, என்னோடு என்‌ வீட்டிற்கு வந்து உணவருந்தும்‌ என்று 
கேட்டுக்கொண்டார்‌. 

அதற்கு அவர்‌, நான்‌ திரும்பி உம்மோடு வர இயலாது. இந்த இடத்தில்‌ உம்மோடு உணவு 
அருந்த மாட்டேன்‌. தண்ணீர்‌ குடிக்கவும்‌ மாட்டேன்‌. ஏனென்றால்‌, “அங்கே நீ உணவு 
அருந்தக்‌ கூடாது: 

தண்ணீர்‌ குடிக்கக்‌ கூடாது: போன வழியாய்த்‌ திரும்பி வரக்கூடாது” என்று ஆண்டவர்‌ 
எனக்குக்‌ கூறியிருக்கிறார்‌ என்றார்‌. 

அதற்கு முதியவர்‌, உம்மைப்‌ போல்‌ நானும்‌ இறைவாக்கினர்தான்‌. “உணவருந்திக்‌ தண்ணீர்‌ 
குடிக்க நீ அவனை உன்‌ வீட்டுக்கு அழைத்துக்‌ கொண்டு போ” என்று ஆண்டவர்‌ ஒரு 
வானபதர்‌ வாயிலாக எனக்குச்‌ சொன்னார்‌ என்றார்‌. ஆனால்‌ அவர்‌ சொன்னதோ பொய்‌. 
ஆயினும்‌ இறையடியார்‌ அதை நம்பி அவரோடு திரும்பிச்‌ சென்று அவரது வீட்டில்‌ 
உணவருந்தித்‌ தண்ணீர்‌ குடித்தார்‌. 

அவர்கள்‌ பந்தியில்‌ அமர்ந்திருந்தபோது, அவரை அழைத்துக்‌ கொண்டு வந்த 
இறைவாக்கி னருக்கு ஆண்டவரின்‌ வாக்கு உரைக்கப்பட்டது. 

அவர்‌ யூதாவிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி உரத்த குரலில்‌, ஆண்டவர்‌ கூறுவது 
இதுவே: ஆண்டவரின்‌ சொல்லை நீ மீறினாய்‌: உன்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ உனக்கு 
இட்ட கட்டளையின்படி நீ நடக்கவில்லை. 

நீ உணவு அருந்தவும்‌ தண்ணீர்‌ குடிக்கவும்‌ வேண்டாம்‌ என்று ஆண்டவர்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்க, நீ அவர்‌ விலக்கின இடத்திற்குத்‌ திரும்பி வந்து உணவு அருந்தித்‌ 
தண்ணீர்‌ குடித்ததால்‌, உனது சடலம்‌ உன்‌ மூதாதையரின்‌ கல்லறையில்‌ 
வைக்கப்படமாட்டாது என்று கூறினார்‌. 

அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர்‌ உண்டு குடித்த பிறகு முதியவர்‌ அவருக்காகக்‌ 
கழுதைக்குச்‌ சேணம்‌ பூட்டிக்‌ கொடுத்தார்‌. 

அவர்‌ திரும்பிப்‌ போகையில்‌, ஒரு சிங்கம்‌ வழியில்‌ அவரைக்‌ கண்டு அடித்துக்‌ கொன்றது. 
அவரது சடலம்‌ வழிமில்‌ கிடந்தது. அதன்‌ அருகில்‌ கழுதை நின்று கொண்டிருந்தது. 
சிங்கமும்‌ அச்சடலத்தின்‌ அருகே நின்று கொண்டிருந்தது. 

அவ்வழியே சென்ற ஆள்கள்‌ வழியில்‌ கிடந்த சடலத்தையும்‌ அதனருகில்‌ நின்று 
கொண்டிருந்த சிங்கத்தையும்‌ கண்டனர்‌. அவர்கள்‌ முதிய இறைவாக்கினர்‌ குடியிருந்த 
நகருக்கு வந்து அதைத்‌ தெரிவித்தார்கள்‌. 

தம்‌ வழியே சென்ற இறையடியாரைத்‌ திரும்பி வரச்‌ செய்த இறைவாக்கினர்‌ அதைக்‌ 
கேட்டபோது, இந்த இறையடியார்‌ ஆண்டவரின்‌ சொல்லை மீறியவர்‌. எனவே ஆண்டவர்‌ 
அவருக்குச்‌ சொல்லியிருந்தபடியே அவரைச்‌ சிங்கத்துக்கு இரையாக்கினார்‌. அது 
அவரைப்‌ பீறிக்‌ கொன்றுவிட்டது என்றார்‌. 


2 


28 


2g 


30 


31 


32 


33 


30 


பின்னர்‌ தம்‌ மைந்தரை நோக்கி, எனக்காகக்‌ கழுதைக்குச்‌ சேணம்‌ பூட்டூங்கள்‌ என்றார்‌. 
அவர்களும்‌ சேணம்‌ பூட்டினார்கள்‌. 

அவர்‌ புறப்பட்டுச்சென்று வழியில்‌ அந்த இறையடியாரின்‌ சடலம்‌ கிடப்பதையும்‌ 
அதனருகில்‌ கழுதை, அந்தச்‌ சிங்கமும்‌ நிற்பதையும்‌ கண்டார்‌. அந்தச்‌ சிங்கமோ 
சடலத்தைத்‌ தின்னவுமில்லை: கழுதையைப்‌ பீறிப்‌ போடவுமில்லை. 

அப்பொழுது அந்த முதிய இறைவாக்கினர்‌ இறையடியாரின்‌ சடலத்தை எடுத்துக்‌ 
கழுதையின்மேல்‌ ஏற்றி, துக்கம்‌ கொண்டாடவும்‌ அதை அடக்கம்‌ செய்யவும்‌ தம்‌ ஊருக்குக்‌ 
கொண்டு வந்தார்‌. 

அவர்‌ அவரது சடலத்தைத்‌ தம்‌ கல்லறையில்‌ அடக்கம்‌ செய்தார்‌. பிறகு அவர்கள்‌, ஜயோ! 
என்‌ சகோதரனே! என்று அவருக்காகப்‌ புலம்பித்‌ துக்கம்‌ கொண்டாடினார்கள்‌. 

அவர்‌ அவரை அடக்கம்‌ செய்தபின்‌ தம்‌ மைந்தரை நோக்கி, நான்‌ இறந்த பின்‌ 
இறையடியாராகிய இவர்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும்‌ அடக்கம்‌ 
செய்யுங்கள்‌. அவர்‌ எலும்புகள்‌ அருகே என்‌ எலும்புகளையும்‌ வையுங்கள்‌. 

பெத்தேலில்‌ இருக்கும்‌ பலிபீடத்தையும்‌ சமாரியாவின்‌ நகர்களிலிருக்கும்‌ எல்லாத்‌ 
தொழுகை மேட்டுக்‌ கோவில்களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ கூறிய ஆண்டவரின்‌ வாக்கு 
திண்ணமாக நிறைவேறும்‌ என்றார்‌. 

இவற்றின்‌ பின்னும்‌ எரொபவாம்‌ தன்‌ தீய வழியை விட்டு விலகாமல்‌ சாதாரண மக்களைத்‌ 
தொழுகை மேட்டுக்‌ குருக்களாக அமர்த்தினான்‌. யார்‌ விரும்பினார்களோ, அவர்களை 
அவன்‌ திருநிலைப்படுத்த, அவர்கள்‌ தொழுகை மேட்டுக்‌ குருக்கள்‌ ஆயினர்‌. 

இச்செயல்‌ எரொபவாமின்‌ வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும்‌ மண்ணிலிருந்து 
அழித்தொழிந்து போவதற்கும்‌ காரணமாயிற்று. 


அதிகாரம்‌ 14. 


அக்காலத்தில்‌ எரொபவாமின்‌ மகன்‌ அபியா நோயுற்றான்‌. 

அப்போது எரொபவாம்‌ தன்‌ மனைவியைப்‌ பார்த்து, நீ எரொபவாமின்‌ மனைவி என்று 
ஒருவரும்‌ அறியாதபடி மாறுவேடம்‌ பூண்டு சீலோவுக்குப்‌ போ. நான்‌ இம்மக்களுக்கு 
அரசனாவேன்‌ என்று சொன்ன இறைவாக்கினர்‌ அகியா அங்கேதான்‌ குடியிருக்கிறார்‌. 
பத்து அப்பங்களையும்‌ தின்பண்டங்களையும்‌ ஒரு கலயம்‌ தேனையும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
அவரிடம்‌ போ. பிள்ளைகளுக்கு என்ன நேரும்‌ என்று அவர்‌ உனக்கு அறிவிப்பார்‌ என்றான்‌. 
எரொபவாமின்‌ மனைவியும்‌ அவ்வாறே செய்தாள்‌. அவள்‌ சீலோவுக்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்‌ 
அகியாவின்‌ வீட்டை அடைந்தான்‌. அகியா முதியவராய்‌ இருந்ததால்‌, கண்கள்‌ மங்கிப்‌ 
பார்க்க முடியாதவராய்‌ இருந்தார்‌. 

ஆண்டவர்‌ அகியாவிடம்‌, இதோ! எரொபவாமின்‌ மனைவி நோயுற்றிருக்கிற தன்‌ மகனைப்‌ 
பற்றி உன்னிடம்‌ கேட்க வருகிறாள்‌. நான்‌ கூறும்‌ வண்ணம்‌ நீ அவளிடம்‌ பேச வேண்டும்‌. 
அவள்‌ மாறுவேடத்தில்‌ வருகிறாள்‌ என்றார்‌. 

அவ்வாறே அவள்‌ வாயிலில்‌ நுழைந்தவுடன்‌, அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது: 
எரொபாவாமின்‌ மனைவியே! உள்ளே வா! மாறுவேடத்தில்‌ நீ வருவது ஏன்‌? துயரமான 
செய்தியையே உனக்குச்‌ சொல்ல வேண்டும்‌ என்பது எனக்கு வந்த கட்டளை. 

நீ எரொபவாமிடம்‌ போய்‌, “இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌: 
மக்களிடையே நான்‌ உன்னை உயர்த்தினேன்‌. என்‌ மக்களாகிய இஸ்ரயேலருக்கு 
உன்னைத்‌ தலைவனாக்கினேன்‌. 

தாவீதின்‌ வீட்டினின்று அரசைப்‌ பிடுங்கி, அதை உன்‌ கையில்‌ ஒப்படைத்தேன்‌. ஆயினும்‌ 
என்‌ ஊழியன்‌ தாவீதைப்‌ போல்‌ நீ நடந்து கொள்ளவில்லை. அவன்‌ என்‌ விதிமுறைகளைக்‌ 
கைக்கொண்டு, நான்‌ காட்டிய வழியில்‌ தன்‌ முழு இதயத்தோடு நடந்து, என்‌ பார்வையில்‌ 
ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான்‌. நீயோ அவ்வாறு செய்யவில்லை. 

அது மட்டுமின்றி, உனக்கு முன்‌ ஆட்சியில்‌ இருந்த எல்லாரையும்‌ விட நீ மிகுதியான 
தீமைகளைச்‌ செய்துள்ளாய்‌. நீ போய்‌ வேற்றுத்‌ தெய்வங்களை, வார்ப்புச்‌ சிலைகளை 


10 


11 


12 
13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


3l 


உனக்கென உருவாக்கிக்‌ கொண்டு என்னை ஒதுக்கிக்‌ தள்ளினாய்‌: எனக்குச்‌ சின 
மூட்டினாய்‌: ஆகையால்‌ எரொபவாம்‌ வீட்டுக்கு அழிவு வரும்‌. 

இஸ்ரயேலில்‌ அடிமையாகவோ, குடிமகனாகவோ உள்ள எரொபவாமின்‌ ஆண்‌ மக்கள்‌ 
அனைவரையும்‌ அழித்து விடுவேன்‌. குப்பையை எரித்து ஒன்றும்‌ இல்லாமல்‌ ஆக்குவது 
போல்‌, எரொபவாமின்‌ வீட்டை அறவே அழித்தொழிப்பேன்‌. 

எரொபவாமைச்‌ சார்ந்தவருள்‌ நகரில்‌ மடிபவர்கள்‌ நாய்களுக்கு இரையாவர்‌: வயல்‌ 
வெளியில்‌ மடிபவர்‌ வானத்துப்‌ பறவைகளுக்கு இரையாவர்‌, இது ஆண்டவர்‌ தரும்‌ வாக்கு. 
நீ புறபப்பட்டு உன்‌ வீட்டிற்குப்‌ போ. 

நீ நகரினுள்‌ கால்‌ வைத்தவுடன்‌ உன்‌ பிள்ளை இறந்து போவான்‌. 

அவனுக்காக இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ துக்கம்‌ கொண்டாடி அவனை அடக்கம்‌ செய்வர்‌. 
எரொபவாமின்‌ வீட்டில்‌ அவன்‌ ஒருவன்‌ மட்டுமே இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய 
ஆண்டவருக்கு உகந்தவனாய்‌ இருந்ததால்‌, அவன்‌ மட்டும்‌ கல்லறையில்‌ அடக்கம்‌ 
செய்யப்படுவான்‌. 

ஆண்டவர்தாமே இஸ்ரயேலுக்கு ஓர்‌ அரசன்‌ எழுப்புவார்‌. அவன்‌ இன்றே, இப்போதே 
எரொபவாமின்‌ வீட்டை அழித்து விடுவான்‌. 

ஆண்டவர்‌ இஸ்ரயேலரைத்‌ தண்டிப்பா-: தண்ணீரில்‌ நாணல்‌ போல்‌ அவர்கள்‌ 
அலைக்கழிக்கப்படுவார்கள்‌: அவர்களுடைய மூதாதையருக்குத்‌ தாம்‌ வழங்கியிருந்த நல்ல 
நாட்டிலிருந்து இஸ்ரயேலரை வேரோடு பிடுங்குவார்‌: அவர்களை யூப்பிரத்தீசு ஆற்றுக்கு 
அப்பால்‌ சிதறடிப்பார்‌: ஏனெனில்‌ அவர்கள்‌ அசேராக்‌ கம்பங்கள்‌ செய்து, ஆண்டவருக்குச்‌ 
சினமூட்டினர்‌. 

எரொபவாம்‌ செய்த பாவத்திற்காகவும்‌, அவன்‌ காரணமாக இஸ்ரயேல்‌ செய்த 
பாவத்திற்காகவும்‌ ஆண்டவர்‌ இஸ்ரயேலைக்‌ கைவிட்டு விடுவார்‌. 

பிறகு எரொபவாமின்‌ மனைவி புறப்பட்டுத்‌ தீர்சாவுக்கு வந்தாள்‌. அவள்‌ தன்‌ வீட்டு 
வாயிலில்‌ கால்‌ வைத்தவுடன்‌ பிள்ளை இறந்து போனான்‌. 

இறைவாக்கினரான அகியா என்ற தம்‌ அடியார்‌ மூலம்‌ ஆண்டவர்‌ சொல்லியிருந்த 
வாக்கின்படியே, அப்பிள்ளையை அடக்கம்‌ செய்து இஸ்ரயேலர்‌ எல்லாரும்‌ துக்கம்‌ 
கொண்டாடினர்‌. 

எரொபவாமின்‌ பிற செயல்கள்‌, அவன்‌ செய்த போர்‌, அவனது ஆட்சியைப்‌ பற்றிய 
விவரங்கள்‌ அனைத்தும்‌ இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன 
அல்லவா? 

எரொபவாம்‌ இருபத்திரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தபின்‌ தன்‌ மூதாதையரோடுூ துயில்‌ 
கொண்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ நாதாபு அரசன்‌ ஆனான்‌. 

இப்படியிருக்க, சாலமோனின்‌ மகன்‌ ரெகபெயாம்‌ யூதாவில்‌ ஆட்சி செய்து வந்தான்‌. 
ரெகபெயாம்‌ அரசனான போது, அவனுக்கு வயது நாற்பத்தொன்று. ஆண்டவர்‌ தமது 
திருப்பெயரை நிலைநாட்டும்‌ பொருட்டு இஸ்ரயேலின்‌ குலங்கள்‌ அனைத்திலிருந்தும்‌, 
தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில்‌ அவன்‌ பதினேழு ஆண்டுகள்‌ அரசாண்டான்‌. 
அம்மோனிய நாட்டினளான நாமா என்பவளே அவன்‌ தாய்‌. 

யூதா நாட்டு மக்கள்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தார்கள்‌. 
அவர்கள்‌ தம்‌ மூதாதையர்‌ செய்த எல்லாவற்றையும்‌ விட, மிகுதியான பாவம்‌ செய்து 
அவருக்குப்‌ பொறாத சினத்தைக்‌ கிளப்பினர்‌. 

அவர்கள்‌ தொழுகைமேடூகள்‌ எழுப்பி, ஒவ்வோர்‌ உயர்‌ குன்றிலும்‌, பசுமரத்தின்‌ அடியிலும்‌, 
கல்பண்களையும்‌ அசேராக்‌ கம்பங்களையும்‌ நிறுத்தினர்‌. 

நாட்டில்‌ விலைஆடவர்‌ இருந்தனர்‌. இஸ்ரயேல்‌ மக்கள்முன்‌ இராதபடி ஆண்டவர்‌ 
விரட்டியத்த வேற்றினத்தாரின்‌ அருவருப்பான செயல்கள்‌ அனைத்தையும்‌ அவர்கள்‌ 
செய்தார்கள்‌. 

ரெகபெயாம்‌ ஆட்சி செய்த ஜந்தாம்‌ ஆண்டில்‌ எகிப்தின்‌ மன்னனாகிய சீசாக்கு 
எருசலேமின்‌ மீது படையெடுத்து வந்தான்‌. 

ஆண்டவரது இல்லத்தின்‌ செல்வங்களையும்‌ அரசனது அரண்மனையின்‌ செல்வங்களையும்‌ 
சாலமோன்‌ செய்து வைத்த பொற்கேடயங்கள்‌ எல்லாவற்றையும்‌ கொள்ளையடித்துக்‌ 
கொண்டு போனான்‌. 


2 


28 


29 


30 


3l 


14 


15 


32 


அக்கேடயங்களுக்குப்‌ பதிலாக, அரசன்‌ ரெகபெயாம்‌ வெண்கலக்‌ கேடயங்களைச்‌ 
செய்து, அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின்‌ தலைவர்களிடம்‌ கொடுத்தான்‌. 

அரசன்‌ ஆண்டவரது இல்லத்திற்குள்‌ நுழையும்‌ போதெல்லாம்‌ அரண்மனைக்‌ காவலர்கள்‌ 
அவற்றைத்‌ பக்கிக்‌ கொண்டு போய்த்‌ திரும்பி வந்து அவற்றைக்‌ காவலறையில்‌ 
வைப்பார்கள்‌. 

ரெகபெயாமின்‌ பிற செய்திகளும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

ரெகபெயாமுக்கும்‌ எரொபவாமுக்கும்‌ இடையே அவர்கள்‌ ஆண்ட காலமெல்லாம்‌ 
தொடர்ந்து போர்நடந்து வந்தது. 

ரெகபெயாம்‌ தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டு, அவர்களோடு தாவீதின்‌ நகரில்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. அம்மோனியா நாட்டினளான நாமா என்பவளே அவன்‌ தாய்‌. 
அவனுக்குப்‌ பின்‌ அவனுடைய மகன்‌ அபியாம்‌ அரசன்‌ ஆனான்‌. 


ம்ம்‌ 


யூதா அரசர்களின்‌ 


அதிகாரம்‌ 15. 


நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாம்‌ ஆட்சியேற்ற பதினெட்டாம்‌ ஆண்டில்‌ அபியாம்‌ யூதாவின்‌ 
அரசன்‌ ஆனான்‌. 

அவன்‌ எருசலேமில்‌ மூன்று ஆண்டுகள்‌ ஆட்சி செலுத்தினான்‌. அபிசலோமின்‌ மகள்‌ மாக்கா 
என்பவளே அவன்‌ தாய்‌. 

அவனுக்குமுன்‌ அரசனாயிருந்த அவன்‌ தந்தை செய்த எல்லாப்‌ பாவங்களையும்‌ அவனும்‌ 
செய்தான்‌. அவன்‌ உள்ளம்‌ தம்‌ மூதாதையான தாவீதின்‌ உள்ளத்தைப்போல்‌ கடவுளாகிய 
ஆண்டவருக்கு முற்றிலும்‌ பணிந்திருக்கவில்லை. 

ஆயினும்‌ தாவீதின்‌ பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர்‌ எருசலேமில்‌ அசரது 
குலவிளக்கை ஒளிரச்‌ செய்தார்‌. அவருடைய மகனை அவருக்குப்‌ பின்‌ எழுப்பி, 
எருசலேமை நிலைபெறச்‌ செய்தார்‌. 

ஏனெனில்‌, தாவீது ஆண்டவரின்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ நடந்து வந்தார்‌. இத்தியனான 
உரியாவிடம்‌ நடந்து கொண்ட முறையைத்‌ தவிர, தம்‌ வாழ்நாளெல்லாம்‌ அவர்‌ 
ஆண்டவரின்‌ கட்டளைகளினின்று வழுவியதில்லை. 

அபியாம்‌ ஆண்ட காலமெல்லாம்‌ அவனுக்கும்‌ எரொபவாமுக்குமிடையே தொடர்ந்து போர்‌ 
நடந்து வந்தது. 

அபியாமின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌, “யூதா அரசாகளின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அபியாமிற்கும்‌ எரொபவாமுக்குமிடையே 
போர்‌ நடந்தது. 

பிறகு, அபியாம்‌ தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டு, தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்பின்‌ அவன்‌ மகன்‌ ஆசா அரசன்‌ ஆனான்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌ எரொபவாம்‌ ஆட்சியேற்ற இருபதாம்‌ ஆண்டில்‌, ஆசா யூதாவின்‌ 
அரசன்‌ ஆனான்‌. அவன்‌ நாற்பத்தோராண்டுகள்‌ எருசலேமில்‌ ஆட்சி செய்தான்‌. 
அபிசலோமின்‌ மகள்‌ மாக்கா என்பவளே அவன்‌ தாய்‌. 

ஆசா தன்‌ மூதாதை தாவீதைப்‌ போல்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ நடந்து வந்தான்‌. 
அவன்‌ விலை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டுத்‌ தன்‌ மூதாதையர்‌ செய்து 
வைத்திருந்த சிலைகளையெல்லாம்‌ அகற்றினான்‌. 

மேலும்‌ அவனுடைய தாய்‌ மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவமொன்றைச்‌ செய்து 
வைத்திருந்தாள்‌. எனவே அவன்‌ அவளை அரச அன்னைப்‌ பதவியிலிருந்து நீக்கிவிட்டு, 
அவ்வுருவத்தைத்‌ தகர்த்து கிதரோன்‌ ஓடையருகே சுட்டெரித்தான்‌. 

ஆனால்‌ தொழுகை மேடூகள்‌ அப்படியே இருந்தன. எனினும்‌ ஆசாவின்‌ உள்ளம்‌ அவன்‌ 
வாழ்நாளெல்லாம்‌ ஆண்டவருக்கு முற்றிலும்‌ பணிந்திருந்தது. 

தன்‌ தந்‌ைத நேர்ந்து கொண்டவற்றையும்‌ தான்‌ நேர்ந்து கொண்ட வெள்ளி, தங்கத்தால்‌ 
ஆன பொருள்களையும்‌ ஆசா ஆண்டவரின்‌ இல்லத்திற்குள்‌ கொண்டு வந்து சேர்த்தான்‌. 


16 


I 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


21 


28 


29 


30 


31 


32 


33 


ஆசாவுக்கும்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ பாசாவுக்கும்‌ இடையே அவர்கள்‌ ஆண்ட 
காலமெல்லாம்‌ தொடர்ந்து போர்‌ நடந்து வந்தது. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌ பாசா யூதாவின்மீது படையெடுத்து வந்து, அரசன்‌ ஆசாவுடன்‌ 
இருந்த போக்குவரத்தைத்‌ தடுக்க இடையில்‌ இராமா நகரைக்‌ கட்டினான்‌. 

ஆசா ஆண்டவரது இல்லத்தின்‌ செல்வங்களிலும்‌ அரண்மனைச்‌ செல்வங்களிலும்‌ 
எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும்‌, பொன்னையும்‌ தன்‌ பணியாளர்‌ மூலம்‌, எசியோனின்‌ 
மகனான தபரிம்மோனுக்குப்‌ பிறந்து, தமஸ்குவில்‌ வாழந்த பெனதாது என்ற சிரியா 
மன்னனுக்கு அனுப்பிக்‌ கூறியது: 

என்‌ தந்தையும்‌ உம்‌ தந்தையும்‌ செய்தது போல்‌, நீரும்‌ நானும்‌ உடன்படிக்கை செய்து 
கொள்வோம்‌. இதற்கெனப்‌ பொன்‌, வெள்ளி முதலியவற்றை நான்‌ உமக்கு அன்பளிப்பாய்‌ 
அனுப்புகிறேன்‌. இஸ்ரயேலின்‌ அரசன்‌ பாசாவோடு நீர்‌ செய்து கொண்ட 
உடன்படிக்கையை முறித்து விடும்‌. அப்பொழுது அவன்‌ என்னைவிட்டு அகன்று போவான்‌ . 
பெனதாது அரசன்‌ ஆசாவுக்கு இணங்கித்‌ தன்‌ படைத்‌ தலைவர்களை இஸ்ரயேலின்‌ 
நகர்களின்‌ மேல்‌ படை எடுக்குமாறு அனுப்பினான்‌. அவர்கள்‌ ஈயோன்‌, தாண்‌, ஆபேல்‌, 
பெத்மாக்கா ஆகிய நகர்களையும்‌ கினரோத்து முழுவதையும்‌ நப்தலி நாடு அனைத்தையும்‌ 
தாக்கி முறியடித்தார்கள்‌. 

பாசா இதைக்‌ கேள்வியுற்று, இராமாவைக்‌ கட்டுவதை நிறுத்தி விட்டு, தீர்சா நகருக்குத்‌ 
திரும்பினான்‌. 

அப்பொழுது அரசன்‌ ஆசா, யூதா முழுவதற்கும்‌ விதி விலக்கின்றி அனைவருக்கும்‌ 
ஆணையிட்டான்‌. அதன்படி அவர்கள்‌ பாசா இராமாவைக்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படுத்திய 
கற்களையும்‌, மரங்களையும்‌ எடுத்து வந்தனர்‌. அவற்றைக்கொண்டு அரசன்‌ ஆசா 
பென்யமினைச்‌ சார்ந்த கேபாவையும்‌ மிஸ்பாவையும்‌ கட்டி எழுப்பினான்‌. 

ஆசாவின்‌ பிற செயல்களும்‌ அவனுடைய எல்லா வீரச்‌ செயல்களும்‌ அவன்‌ செய்தவை 
யாவும்‌ அவன்‌ நகர்களைக்‌ கட்டியதும்‌, “யூதா அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” 
எழுதப்பட்டுள்ளன அல்லவா? முதியவயதில்‌ அவன்‌ கால்களில்‌ நோய்‌ கண்டது. 

ஆசா தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டு, தன்‌ மூதாதை தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ யோசபாத்து அரசன்‌ ஆனான்‌. 

யூதாவின்‌ அரசன்‌ ஆசா ஆட்சியேற்ற இரண்டாம்‌ ஆண்டில்‌ எரொபவாமின்‌ மகன்‌ நாதாபு 
இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஆனான்‌. அவன்‌ இஸ்ரயேலின்‌ மீது ஈராண்டுகள்‌ ஆட்சி 
செலுத்தினான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்து தன்‌ தந்தையின்‌ 
வழியிலேயே நடந்து, அவனைப்‌ போலவே இஸ்ரயேலர்‌ பாவம்‌ செய்யக்‌ காரணமாய்‌ 
இருந்தான்‌. 

இசக்கார்‌ வீட்டைச்‌ சேர்ந்த அகியாவின்‌ மகன்‌ பாசா அவனுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி 
செய்தான்‌. நாதாபும்‌ இஸ்ரயேல்‌ படை முழுவதும்‌ பெலிஸ்தியருடைய கிபத்தோன்‌ 
என்னும்‌ நகரை முற்றுகையிட்டிருக்கையில்‌, பாசா அங்கே சென்று அவனை வெட்டி 
வீழ்த்தினான்‌. 

இவ்வாறு, யூதாவின்‌ அரசன்‌ ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம்‌ ஆண்டில்‌ பாசா நாதாபுவைக்‌ 
கொன்று விட்டூ அவனுக்குப்‌ பதிலாக அரசன்‌ ஆனான்‌. 

அவன்‌ அரசன்‌ ஆனவுடன்‌ எரொபவாமின்‌ குடும்பத்தினர்‌ அனைவரையும்‌ கொன்று 
போட்டான்‌. சீலோவைச்‌ சார்ந்த அகியா என்ற தம்‌ ஊழியர்‌ மூலம்‌ ஆண்டவர்‌ உரைத்த 
வாக்கின்படி, எரொபவாமின்‌ குடும்பத்தவர்‌ அனைவரையும்‌, எந்த உயிரையும்‌ விட்டூ 
வைக்காமல்‌, அடியோடு அழித்தான்‌. 

இந்த அழிவுக்கு எரொபவாம்‌ தானே பாவங்கள்‌ செய்ததும்‌, இஸ்ரயேலர்‌ பாவம்‌ செய்யக்‌ 
காரணமாய்‌ இருந்ததும்‌, இவற்றால்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன்‌ 
சினமூட்டியதுமே காரணம்‌. 

நாதாபின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌, “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

ஆசாவுக்கும்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ பாசாவுக்கும்‌ இடையே அவர்கள்‌ ஆண்ட 
காலமெல்லாம்‌ தொடர்ந்து போர்‌ நடந்து வந்தது. 


33 


34 


யூதாவின்‌ அரசன்‌ ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம்‌ஆண்டில்‌ அகியாவின்‌ மகன்‌ பாசா 
இஸ்ரயேல்‌ முழுவதின்மீதும்‌ தீர்சாவில்‌ இருந்து கொண்டு இருபத்து நான்கு ஆண்டுகள்‌ 
ஆட்சி செய்தான்‌. 

அவனும்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. எரொபவாமின்‌ 
வழியிலேயே நடந்து, அவனைப்‌ போல்‌ இஸ்ரயேலர்‌ பாவம்‌ செய்யக்‌ காரணமாயிருந்தான்‌. 


அதிகாரம்‌ 16. 


பாசாவுக்கு எதிராக அனானியின்‌ மகனான ஏகூவுக்கு ஆண்டவரின்‌ வாக்கு 

உரைக்கப்பட்டது: 

பசிக்கு நிகரான உன்னை நான்‌ உயர்த்தி என்‌ மக்களாகிய இஸ்ரயேலுக்குத்‌ தலைவனாக 

ஏற்படுத்தினேன்‌. நீயோ எரொபவாமின்‌ வழி நடந்து என்‌ மக்களாகிய இஸ்ரயேலர்‌ பாவம்‌ 

செய்யக்‌ காரணமாய்‌ இருந்து, அவர்களுடைய பாவங்களால்‌ எனக்குச்‌ சினமூட்டினாய்‌. 

எனவே, இதோ! நான்‌ பாசாவையும்‌ அவன்‌ வீட்டையும்‌ முற்றிலும்‌ அழிக்கப்போகிறேன்‌. 

நெபாற்றின்‌ மகனான எரொபவாமின்‌ வீட்டுக்குச்‌ செய்ததைப்‌ போல, உன்‌ வீட்டுக்கும்‌ 

செய்வேன்‌. 

பாசாவைச்‌ சார்ந்தவருள்‌ நகரில்‌ மடிபவர்‌ நாய்களுக்கு இரையாவர்‌: வயல்வெளியில்‌ 

இறப்பவர்‌ வானத்துப்‌ பறவைகளுக்கு இரையாவர்‌. 

பாசாவின்‌ பிறசெயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ அவனுடைய வீரச்‌ செயல்களும்‌, 

இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

பாசா தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டபின்‌ திர்சாவில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. 

அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ ஏலா அரசன்‌ ஆனான்‌. 

ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைப்‌ பாசா செய்ததாலும்‌, எரொபவாமின்‌ 

வீட்டை அடியோடு அழித்ததாலும்‌ அவன்‌ அவருக்குச்‌ சினமூட்டினான்‌. ஆகையால்‌ 

அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும்‌ அவன்‌ குடும்பத்துக்கும்‌ நேரும்‌ என்று 

அனானியின்‌ மகன்‌ ஏகூ என்ற இறைவாக்கினர்‌ மூலம்‌ ஆண்டவரின்‌ வாக்கு 

உரைக்கபட்டது. 

யூதாவின்‌ அரசன்‌ ஆசா ஆட்சியேற்ற இருபத்தாறாம்‌ ஆண்டில்‌, பாசாவின்‌ மகனான ஏலா 

இஸ்ரயேலின்‌ அரசனாகித்‌ திர்சாவில்‌ இருந்து கொண்டு ஈராண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 

அவனது தேர்ப்படையின்‌ பாதிக்குத்‌ தலைவனாய்‌ இருந்த சிம்ரி என்ற அவனுடைய 

பணியாளன்‌ அவனை ஒழித்து விடச்‌ சூழ்ச்சி செய்தான்‌. திர்சாவில்‌ அரண்மனை 

மேற்பார்வையாளன்‌ அர்சாவின்‌ வீட்டில்‌ ஏலா குடிபோதையில்‌ இருந்துபோது, 

சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டிக்‌ கொன்று விட்டூ, அவனுக்குப்‌ பதிலாக அரசனானான்‌. 

இது யூதா அரசன்‌ ஆசாவினது ஆட்சியின்‌ இருபத்தேழாம்‌ ஆண்டில்‌ நிகழ்ந்தது. 

அவன்‌ அரியணை ஏறி அரசாளத்‌ தொடங்கியவுடன்‌, பாசாவின்‌ குடும்பத்தினர்‌ 

அனைவரையும்‌ கொன்றான்‌. பாசாவின்‌ உறவினர்‌, நண்பர்‌ ஆகியோருள்‌ எந்த ஆணையும்‌ 

அவன்‌ விட்டுவைக்கவில்லை. 

இவ்வாறு இறைவாக்கினர்‌ ஏகூவின்மூலம்‌ ஆண்டவர்‌ பாசாவுக்கு எதிராக உரைத்த 

வாக்கின்படி, பாசாவின்‌ குடும்பத்தினர்‌ அனைவரையும்‌ சிம்ரி ஒழித்துக்‌ கட்டினான்‌. 

பாசாவும்‌ அவன்‌ மகன்‌ ஏலாவும்‌ பல்வேறு பாவங்கள்‌ செய்ததாலும்‌, இஸ்ரயேல்‌ பாவம்‌ 

செய்யக்‌ காரணமாய்‌ இருந்து சிலை வழிபாட்டினால்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய 

ஆண்டவருக்குச்‌ சினமூட்டியதாலும்‌, இது நேர்ந்தது. 

ஏலாவின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌“ எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யூதாவின்‌ அரசன்‌ ஆசா ஆட்சியேற்ற இருபத்தேழாம்‌ ஆண்டு, சிம்ரி திர்சாவில்‌ இருந்து 

கொண்டு ஏழு நாள்கள்‌ அரசாண்டான்‌. அப்போது படைவீரர்‌ பெலிஸ்தியருக்குச்‌ 

சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராகப்‌ பாளையம்‌ இறங்கியிருந்தனர்‌. 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


2 


28 


20 


30 


3l 


32 


33 


34 


35 


சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனைக்‌ கொன்றுவிட்டான்‌ என்பதை முற்றுகையிட்டுக்‌ 
கொண்டிருந்த இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கேள்விப்பட்டு, படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றே 
பாளையத்திலிருந்து இஸ்ரயேல்‌ முழுவதற்கும்‌ அரசனாக்கினர்‌. 

அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரயேலர்‌ அனைவருடன்‌ சேர்ந்து புறப்பட்டுப்‌ 
போய்த்‌ தீர்சாவை முற்றுகையிட்டான்‌. 

நகர்‌ வீழ்ச்சியுற்றதைக்‌ கண்டு, சிம்ரி அரண்மனையின்‌ உட்கோட்டைக்குள்‌ புகுந்தான்‌. 
அந்த அரண்மனைக்குத்‌ தீயிட்டூ, தானும்‌ அதில்‌ மாண்டான்‌. 

ஏனெனில்‌. அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்து, எரொபவாமின்‌ 
வழியில்‌ நடந்து, அவனைப்‌ போலவே இஸ்ரயேலர்‌ பாவம்‌ செய்யக்‌ காரணமாயிருந்தான்‌. 
சிம்ரியின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்த சூழ்ச்சியும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

அப்போது இஸ்ரயேலின்‌ மக்கள்‌ இரு பகுதியாகப்‌ பிரிந்தனர்‌. ஒரு பகுதியினர்‌ கீனத்தின்‌ 
மகன்‌ திப்னியையும்‌ மறுபகுதியினர்‌ ஓம்ரியையும்‌ அரசனாக்க முயன்றனர்‌. 

கீனத்தின்‌ மகன்‌ திப்னியின்‌ ஆள்களை விட ஓம்ரியின்‌ ஆள்கள்‌ வலிமை மிகுந்திருந்ததால்‌, 
ஓம்ரி அரசனானான்‌. திப்னி உயிரிழந்தான்‌. 

ஓம்ரி அரசனாகி இஸ்ரயேல்மீது பன்னிரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. முதல்‌ ஆறு 
ஆண்டுகள்‌ அவன்‌ திர்சாவில்‌ இருந்து கொண்டு அரசாண்டான்‌. 

பின்னர்‌ அவன்‌ செமேர்‌ என்பவனிடமிருந்து “சமாரியா” என்ற மலையை ஏறத்தாழ எண்பது 
கிலோ எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான்‌. அம்மலையின்‌ முன்னாள்‌ உரிமையாளனான 
செமேரின்‌ பெயரையொட்டி அந்நகருக்குச்‌ “சமாரியா” என்று பெயரிட்டான்‌. 

ஓம்ரி ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. அவன்‌ தனக்கு 
முன்பிருந்த எல்லாரையும்‌ விட மிகவும்‌ தீயவனாய்‌ இருந்தான்‌. 

அவன்‌ நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ எல்லா வழிகளிலும்‌ நடந்து, இஸ்ரயேலர்‌ பாவம்‌ 
செய்யக்‌ காரணமாய்‌ இருந்து, சிலை வழிபாட்டினால்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய 
ஆண்டவருக்குச்‌ சினமூட்டினான்‌. 

ஓம்ரியின்‌ பிறசெயல்களும்‌ அவனுடைய வீரச்‌ செயல்களும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

ஓம்ரி தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டு சமாரியாவில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. 
அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ ஆகாபு அரசன்‌ ஆனான்‌. 

யூதாவின்‌ அரசன்‌ ஆசா ஆட்சியேற்ற முப்பத்தெட்டாம்‌ ஆண்டில்‌, ஓம்ரியின்‌ மகன்‌ ஆகாபு 
இஸ்ரயேலை அரசாளத்‌ தொடங்கினான்‌. அவன்‌ சமாரியாவில்‌ இருந்துகொண்டு 
இஸ்ரயேலின்மீது இருபத்திரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சி செலுத்தினான்‌. 

ஓம்ரியின்‌ மகன்‌ ஆகாபு ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைத்‌ தனக்கு முன்‌ 
இருந்த எல்லாரையும்‌ விட மிகுதியாய்ச்‌ செய்தான்‌. 

நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ வழிகளில்‌ அவன்‌ நடந்தது போதாதென்று, சீதோனிய 
மன்னன்‌ எத்பாகாலின்‌ மகள்‌ ஈசபேலை மணந்துகொண்டு பாகால்‌ தெய்வத்தை வணங்கி 
வழிபடலானான்‌. 

மேலும்‌ சமாரியாவில்‌ பாகாலுக்கு ஒரு கோவில்‌ கட்டி, அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும்‌ 
எழுப்பினான்‌. 

அதுவுமின்றி, ஆகாபு அசேராக்‌ கம்பத்தை நிறுத்தி, தனக்கு முன்பிருந்த இஸ்ரயேலின்‌ 
அரசர்கள்‌ எல்லாரையும்விட மிகுதியாக, இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவருக்குச்‌ 
சினமூட்டினான்‌. 

அவனது ஆட்சியில்‌ பெத்தேலைச்‌ சார்ந்த ஈயேல்‌ எரிகோவைக்‌ கட்டினான்‌. மனின்‌ மகன்‌ 
யோசுவாமூலம்‌ ஆண்டவர்‌ உரைத்த வாக்கின்படி, ஈயேல்‌ அதற்கு அடிக்கல்‌ இட்டபோது 
தன்‌ தலைமகன்‌ அபிராமையும்‌, அதன்‌ வாயில்களை அமைத்தபோது தன்‌ கடைசி மகன்‌ 
செகுபையும்‌ சாகக்‌ கொடுத்தான்‌. 


oo 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


36 


அதிகாரம்‌ 17. 


கிலயாதில்‌ குடியிருந்த திஸ்பே ஊரைச்‌ சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம்‌, நான்‌ பணியும்‌ 
இஸ்ரயேலின்‌ கடவுளான வாழும்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! என்‌ வாக்கினாலன்றி, வரும்‌ 
ஆண்டுகளில்‌ பனியோ மழையோ பெய்யாது என்றார்‌. 

பின்னர்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எலியாவுக்கு வந்தது: 

இங்கிருந்து ஓடிவிடு: கிழக்கு முகமாகப்‌ போய்‌ யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து 
ஓடையருகில்‌ ஒளிந்து கொள்‌. 

அந்த ஓடையில்‌ தண்ணீர்‌ குடித்துக்‌ கொள்‌. அங்கே உனக்கு உணவளிக்குமாறு 
காகங்களுக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறேன்‌ . 

அவ்வாறே அவர்‌ போய்‌ ஆண்டவரது வாக்கின்படி செய்தார்‌. அவர்‌ சென்று யோர்தானுக்கு 
அப்பாலிருந்த கொத்து ஓடையருகில்‌ தங்கியிருந்தார்‌. 

காகங்கள்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ அப்பமும்‌ இறைச்சியும்‌ அவருக்குக்‌ கொண்டு 
வந்தன. ஓடையில்‌ தண்ணீர்‌ குடித்துக்‌ கொண்டார்‌. 

நாட்டில்‌ மழை பெய்யாத காரணத்தால்‌ சில நாள்களில்‌ அந்த ஓடையும்‌ வற்றிப்‌ போனது. 
அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது: 

நீ புறப்பட்டுச்‌ சீதோன பகுதியிலிருக்கும்‌ சாரிபாத்துக்குப்‌ போய்‌ அங்கே தங்கியிரு. 
அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்குக்‌ கட்டளை யிட்டிருக்கிறேன்‌ 
எலியா புறபட்டு, சாரிபாத்துக்குப்‌ போனார்‌. நகரின்‌ நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது 
அங்கே ஒரு கைம்பெண்‌ சுள்ளிகளைப்‌ பொறுக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ அவரை 
அழைத்து, ஒருபாத்திரத்தில்‌ எனக்குக்‌ குடிக்கக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ கொண்டு வா 
என்றார்‌. 

அவர்‌ அதைக்‌ கொண்ட வரச்‌ செல்கையில்‌, அவரைக்‌ கூப்பிட்டு, எனக்குக்‌ கொஞ்சம்‌ 
அபப்மும்கையோடூ கொண்டு வருவாயா? என்றார்‌. 

அவர்‌, வாழும்‌ உம்‌ கடவுளாகிய ஆண்டவர்மேல்‌ ஆணை! என்னிடம்‌ அப்பம்‌ ஏதும்‌ 
இல்லை:பானையில்‌ கையளவு மாவும்‌ கலயத்தில்‌ சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம்‌ 
உள்ளன. இதோ, இப்போதுஇரண்டொரு சுள்ளிகளைப்‌ பொறுக்கிக்‌ கொண்டு 
வீட்டிற்குப்‌ போய்‌ அப்பம்‌ சுட்டு, நானும்‌ என்‌ மகனும்சாப்பிடுவோம்‌. அதன்‌ பின்‌ சாகத்தான்‌ 
வேண்டும்‌ என்றார்‌. 

எலியா அவரிடம்‌, அஞ்ச வேண்டாம்‌, போய்‌ நீ சொன்னபடியே செய்‌. ஆனால்‌, 
முதலில்‌எனக்கு ஒரு சிறிய அப்பம்‌ சுட்டுக்‌ கொண்டு வா. பிறகு உனக்கும்‌ உன்‌ மகனுக்கும்‌ 
சுட்டுக்கொள்‌. 

இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ உரைப்பது இதுவே: நாட்டில்‌ ஆண்டவர்‌ மழை 
பெய்யச்‌ செய்யும்நாள்‌ வரை பானையிலுள்ள மாவு தீராது: கலயத்திலுள்ள எண்ணெயும்‌ 
குறையாது என்று சொன்னார்‌. 

அவர்‌ போய்‌ எலியா சொன்னபடியே செய்தார்‌. அவரும்‌ அவருடைய மகனும்‌, அவர்‌ 
வீட்டாரும்பல நாள்‌ சாப்பிட்டனர்‌. 

எலியா வழியாக ஆண்டவர்‌ உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு 
தீரவில்லை:கலயத்திலிருந்த எண்ணெயும்‌ குறையவில்லை. 

இதற்குப்‌ பின்‌, ஒருநாள்‌, வீட்டுத்‌ தலைவியான அந்தப்‌ பெண்ணின்‌ மகன்‌ நோயுற்றான்‌. 
அவனதுநோய்‌ மிகவும்‌ முற்றவே, அவன்‌ மூச்சு நின்று விட்டது. 

அவர்‌ எலியாவிடம்‌, கடவுளின்‌ அடியவரே, எனக்கு ஏன்‌ இப்படிச்‌ செய்தீர்‌? என்‌ 
பாவத்தைநினைவூட்டவும்‌ என்‌ மகனைச்‌ சாகடிக்கவுமா நீர்‌ வந்திருக்கிறீர்‌? என்றார்‌. 
எலியா அவரிடம்‌, உன்‌ மகனை என்னிடம்‌ கொடு என்று சொல்லி, அவனை 
அவர்மடியிலிருந்து எடுத்துத்‌ தாம்‌ தங்கியிருந்த மாடியறைக்குத்‌ பக்கிச்சென்று தம்‌ 
படுக்கையில்‌ கிடத்தினார்‌. 

அவர்‌ ஆண்டவரை நோக்கி, என்‌ கடவுளாகிய ஆண்டவரே, எனக்குத்‌ தங்க இடம்‌ 
கொடுத்தகைம்பெண்ணின்‌ மகனைச்‌ சாகடித்து அவளைத்‌ துன்புறுத்தலாமா? என்று 
கதறினார்‌. 


2l 


13 


5d 


அவர்‌ அந்தச்‌ சிறுவன்மீது மூன்று முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என்‌ 
கடவுளாகியஆண்டவரே, இந்தச்‌ சிறுவன்‌ மீண்டும்‌ உயிர்‌ பெறச்‌ செய்யும்‌ என்று 
மன்றாடினார்‌. 

ஆண்டவரும்‌ எலியாவின்‌ குரலுக்குச்‌ செவி கொடுத்தார்‌. சிறுவனுக்கு மீண்டும்‌ உயிர்‌ 
திரும்பிவரவே, அவன்‌ பிழைத்துக்‌ கொண்டான்‌. 

எலியா சிறுவனைத்‌ பக்கிக்‌ கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள்‌ வந்து 
இதோ! உன்‌ மகன்‌ உயிருடன்‌ இருக்கிறான்‌ என்று கூறி அவனை அவன்‌ தாயிடம்‌ 
ஒப்படைத்தார்‌. 

அந்தப்‌ பெண்‌ எலியாவிடம்‌, நீர்‌ கடவுளின்‌ அடியவரென்றும்‌ உம்‌ வாயிலிருந்து 
வரும்‌ஆண்டவரின்‌ வாக்கு உண்மையானதென்றும்‌ தெரிந்து கொண்டேன்‌ என்றார்‌. 


அதிகாரம்‌ 18. 


பல நாள்களுக்குப்‌ பிறகு, பஞ்சத்தின்‌ மூன்றாம்‌ ஆண்டில்‌. ஆண்டவர்‌ எலியாவிடம்‌, ஆகாபு 
உன்னைகாணுமாறு போய்‌ நில்‌. நான்‌ நாட்டில்‌ மழை பெய்யச்‌ செய்வேன்‌ என்று 
கூறினார்‌. 

அவ்வாறே எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம்‌ சென்றார்‌. அப்பொழுது 
சமாரியாவில்பஞ்சம்‌ கடுமையாக இருந்தது. 

அரண்மனைக்‌ கண்காணிப்பாளன்‌ ஒபதியாவை, ஆகாபு தன்னிடம்‌ அழைத்தான்‌. ஒபதியா 
ஆண்டவருக்குமிகவும்‌ அஞ்சி நடந்தவர்‌. 

ஆண்டவரின்‌ இறைவாக்கினரை ஈசபேல்‌ அழிக்க முயன்றபோது, அவர்களுள்‌ மறு பேரைக்‌ 
குகைக்குஜம்பதாக மறைத்து வைத்திருந்து, அவர்களுக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ கொடுத்து 
வந்தார்‌. 

ஆகாபு ஒபதியாவிடம்‌, நாடெங்கும்‌ சென்று எல்லா நீருற்றுகளையும்‌, 
நீரோடைகளையும்பராப்போம்‌. ஒருவேளை குதிரைகளுக்கும்‌ கழுதைகளுக்கும்‌ உயிர்‌ 
வாழத்‌ தேவையான புல்‌ கிடைக்கலாம்‌.நம்முடைய கால்‌ நடைகளை இழக்க 
வேண்டியிராது என்றான்‌. 

சுற்றிப்பார்ப்பதற்கென நாட்டைப்‌ பிரித்துக்‌ கொண்டபின்‌ ஆகாபு ஒரு திசையை 
நோக்கிச்சென்றார்‌: ஒபதியா மறுதிசையை நோக்கிச்‌ சென்றார்‌. 

போகும்‌ வழியில்‌ ஒபதியா திடீரென எலியாவைச்‌ சந்தித்தார்‌. அவர்‌ அவரை 
அடையாளம்கண்டு கொண்டு, தாழ்ந்து வணங்கி, நீர்‌ என்‌ தலைவர்‌ எலியா தாமோ? 
என்றார்‌. 

அவர்‌, ஆம்‌, நான்தான்‌! நீ உன்‌ தலைவனிடம்‌ சென்று, “எலியா வந்துள்ளார்‌” என்று சொல்‌ 
என்றார்‌. 

அப்பொழுது ஒபதியா, நான்‌ என்ன பாவம்‌ செய்தேன்‌? உம்‌ அடியானாகிய என்னை 
ஆகாபுகொலை செய்யும்படி நீர்‌ ஏன்‌ அவனிடம்‌ கையளிக்கிறீர்‌? 

வாழும்‌ உம்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! என்‌ தலைவன்‌ உம்மைத்‌ தேடிப்‌ 
பிடிக்கும்படிஆளனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை. எந்த நாடோ அரசோ “உம்மைக்‌ 
காணவில்லை” என்றுசொன்னால்‌, “உம்மைக்‌ காணவில்லை” என்று ஆணையிடச்‌ 
செய்தான்‌. 

ஆனால்‌ நீரோ, “எலியா வந்துள்ளார்‌ ^ என என்‌ தலைவனிடம்‌ சொல்லச்‌ சொல்கீறீர்‌. 

நான்‌ உம்மைவிட்டு அகன்றவுடன்‌, ஆண்டவரின்‌ ஆவி உம்மை எனக்குத்‌ தெரியாமல்‌ 
பக்கிக்கொண்டு போய்விடலாம்‌. ஆகாபிடம்‌ சென்று நான்‌ தெரிவிக்கையில்‌, உம்மை 
அவன்‌ காணவில்லையெனில்‌,என்னைக்‌ கொன்று விடுவான்‌. உம்‌ அடியானாகிய நான்‌ 
இளமை முதல்‌ ஆண்டவருக்கு அஞ்சி நடந்திருக்கின்றேன்‌. 

ஆண்டவரின்‌ இறைவாக்கினரை ஈசபேல்‌ அழிக்க முயன்றபோது, அவர்களில்‌ மறு பேரைக்‌ 
குகைக்குஜம்பதாக மறைத்து வைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ கொடுத்து 
வந்தது பற்றி நீர்கேள்விப்படவில்லையா? 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


2 


28 


29 


38 


இப்படியிருக்க, நான்‌ என்‌ தலைவனிடம்‌ சென்று, “எலியா வந்துள்ளார்‌” என்று 
சொல்லச்சொல்கிறீர்‌. என்னை அவன்‌ கொன்றுவிடுவான்‌ என்றார்‌. 

அப்பொழுது எலியா, நான்‌ பணியும்‌ படைகளின்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! இன்று அவன்‌ 
காணுமாறுஅவன்முன்‌ நிற்பேன்‌ என்றார்‌. 

ஒபதியா புறப்பட்டு ஆகாபைச்‌ சந்தித்து இதைத்‌ தெரிவித்தார்‌. உடனே ஆகாபு 
எலியாவைச்சந்திக்கச்‌ சென்றான்‌. 

ஆகாபு எலியாவைக்‌ கண்டதும்‌, இஸ்ரயேலரிடையே கலகமூட்டுகிறவன்‌ நீதானே? 
என்றான்‌. 

அதற்கு எலியா, இஸ்ரயேலரிடையே கலகமூட்டூகிறவன்‌ நானல்ல: நீயும்‌ உன்‌ 
தந்தையின்வீட்டாரும்தான்‌. ஏனெனில்‌ நீங்கள்‌ ஆண்டவரின்‌ கட்டளைகளைப்‌ 
புறக்கணித்துப்‌ பாகால்‌ பின்னே செல்கிறீர்கள்‌! 

இப்போதே ஆளனுப்பி இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ கர்மேல்‌ மலையில்‌ என்‌ 
முன்னிலையில்‌ஒன்று திரட்டு. ஈசபேலின்‌ பந்தியில்‌ உணவருந்தும்‌ பாகாலின்‌ 
நாடீற்றைம்பது பொய்வாக்கினரையும்‌அசேராவின்‌ நாடீறு பொய்வாக்கினரையும்‌ கொண்டு 
வந்துசேர்‌ என்றார்‌. 

அவ்வாறே ஆகாபு இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ அழைத்தான்‌. பொய்வாக்கினரையும்‌ 
கர்மேல்மலையில்‌ ஒன்று திரண்டினான்‌. 

எலியா, மக்கள்‌ அனைவர்முன்‌ சென்று, எத்தனை நாள்‌ இருமனத்தோராய்த்‌ தத்தளித்து 
க்கொண்டிருக்கக்‌ போகிறீர்கள்‌? ஆண்டவர்தாம்‌ கடவுள்‌ என்றால்‌, அவரைப்‌ 
பின்பற்றுங்கள்‌! பாகால்‌ தான்‌என்றால்‌, அவன்‌ பின்னே செல்லுங்கள்‌! 

அப்பொழுது எலியா மக்களிடம்‌, ஆண்டவரின்‌ திருவாக்கினருள்‌ நான்‌ 
ஒருவன்தான்‌எஞ்சியிருக்கிறேன்‌! பாகாலின்‌ பொய்வாக்கினரோ நாமற்றைம்பது பேர்‌ 
இருக்கின்றனர்‌. 

இரண்டு காளைகளை எங்களிடம்‌ கொண்டு வாருங்கள்‌. அவர்கள்‌ ஒரு காளையைத்‌ 
தேர்ந்தெடுத்து, அதைத்‌ துண்டு துண்டாக வெட்டி, விறகின்‌ மேல்‌ வைக்கட்டும்‌: ஆனால்‌ 
நெருப்பு வைக்கலாகாது. மற்றக்காளையை நான்‌ தயார்‌ செய்து விறகின்‌ மேல்‌ வைப்பேன்‌: 
நானும்‌ நெருப்பு வைக்க மாட்டேன்‌. 

நீங்கள்‌ உங்கள்‌ தெய்வத்தின்‌ பெயரைச்‌ சொல்லி அழையுங்கள்‌. நானோ ஆண்டவரின்‌ 
பெயரைச்சொல்லி அழைப்பேன்‌. அதற்கு நெருப்பு மூலம்‌ பதிலளிக்கும்‌ கடவுளே 
உண்மைக்‌ கடவுள்‌ என்றார்‌. மக்கள்‌அனைவரும்‌ பதில்மொழியாக, நீர்‌ சொல்வது சரியே 
என்றனர்‌. 

பிறகு எலியா பாகாலின்‌ பொய்வாக்கினரிடம்‌, நீங்கள்‌ அதிகம்‌ பேராய்‌ 
இருப்பதால்முதலில்‌ நீங்கள்‌ ஒரு காளையைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தயார்‌ செய்யுங்கள்‌: 
ஆனால்‌ நெருப்பு மூட்டாதீர்கள்‌ என்றார்‌. 

அவ்வாறே அவர்கள்‌ தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட காளையைக்‌ கொண்டு வந்து தயார்‌ 
செய்த பின்‌, காலை முதல்‌ நண்பகல்‌ வரை பாகாலின்‌ பெயரைக்‌ கூப்பிட்டு, பாகாலே! 
பதில்‌ தாரும்‌ என்றுகத்தினர்‌. ஆனால்‌ எக்குரலும்‌ கேட்கவில்லை: எப்பதிலும்‌ வரவில்லை. 
எனவே அவர்கள்‌ தாங்கள்‌ கட்டியபலிப்டத்தைச்‌ சுற்றி ஆடலாயினர்‌. 

நண்பகலாயிற்று. எலியா அவர்களைக்‌ கேலி செய்து, இன்னும்‌ உரத்த குரலில்‌ கத்து 
ங்கள்‌.அவன்‌ ஒரு தெய்வம்‌! ஒரு வேளை அவன்‌ ஆழ்ந்த சிந்தனையில்‌ இருக்கலாம்‌! 
அல்லது ஒதுக்குப்புறம்போயிருக்கலாம்‌! அல்லது பயணம்‌ செய்து கொண்டிருக்கலாம்‌! 
அவன்‌ பங்கிக்‌ கொண்டிருக்கலாம்‌: அவன்விழித்தெழ வேண்டியிருக்கும்‌! என்றார்‌. 

எனவே அவர்கள்‌ இன்னும்‌ உரத்த குரலலே கத்தினர்‌. தங்கள்‌ வழக்கப்படி 
வாளினாலும்வேலினாலும்‌, இரத்தம்‌ கொட்டும்‌ வரை, தங்களையே கீறிக்‌ கிழித்துக்‌ 
கொண்டார்கள்‌, 

பிற்பகல்‌ ஆயறேறு. அவர்கள்‌ மாலைப்‌ பலி செலுத்தும்‌ நேரம்வரை தொடர்ந்து 
உளறிக்கொண்டிருந்தார்கள்‌. ஆயினும்‌ எக்குரலும்‌ கேட்கவில்லை. எப்பதிலும்‌ 
வரவில்லை. கவனிப்பார்‌ யாருமில்லை. 


30 


31 


32 


33 


34 


35 


36 


37 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


46 


39 


அப்போது எலியா எல்லா மக்களையும்‌ நோக்கி, என்‌ அருகில்‌ வாருங்கள்‌ என்றார்‌. 
மக்கள்‌அனைவரும்‌ அவர்‌ அருகில்‌ வந்தனர்‌. உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த 
ஆண்டவரது பலிபீடத்தைச்செப்பனிட்டார்‌. 

“உன்‌ பெயர்‌ இஸ்ரயேல்‌” என்று ஆண்டவர்‌ யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன்‌ பொருட்டு, 
அவர்வழிவந்த குலங்களின்‌ எண்ணிக்கைப்படி எலியா பன்னிரு கற்களை எடுத்தார்‌. 
அக்கற்களைக்‌ கொண்டு ஆண்டவர்‌ பெயாலே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, அப்பலி 
பீடத்தைச்சுற்றிலும்‌ இரண்டு உழவுகால்‌ அகலம்‌ உள்ள வாய்க்காலை வெட்டினார்‌. 
அதன்பின்‌ விறகுக்‌ கட்டைகளை அடுக்கி, காளையைத்‌ துண்டு துண்டாக வெட்டி, 
அவற்றின்‌ மேல்வைத்தார்‌. 

நான்கு குடங்கள்‌ நிறைய தண்ணீர்‌ கொண்டு வந்து, எரிபலியின்‌ மேலும்‌ 
விறகுக்கட்டைகளின்மேலும்‌ ஊற்றுங்கள்‌ என்றார்‌. அவர்‌ இரண்டாம்‌ முறையும்‌ 
செய்யுங்கள்‌ , என்றார்‌. அவர்கள்‌இரண்டாம்‌ முறையும்‌ அவ்வாறே செய்தனர்‌. அவர்‌ 
மூன்றாம்‌ முறையும்‌ செய்யுங்கள்‌ என்றார்‌. அவர்கள்மூன்றாம்‌ முறையும்‌ அப்படியே 
செய்தனர்‌. 

எனவே தண்ணீர்‌ பலிப்டத்தைச்‌ சுற்றிலும்‌ ஓடியது. மேலும்‌ வாய்க்காலை அவர்‌ 
தண்ணீரால்நிரப்பினார்‌. 

மாலைப்‌ பலி செலுத்தும்‌ நேரமாயிற்று. இறைவாக்கினர்‌ எலியா பலிபீடத்தின்‌ 
அருகில்வந்து, ஆபிரகாம்‌, ஈசாக்கு, இஸ்ரயேல்‌ என்பவர்களின்‌ கடவுளாகிய ஆண்டவரே! 
இஸ்ரயேலின்‌ கடவுள்நீரே என்றும்‌, இவற்றையெல்லாம்‌ நான்‌ உம்‌ வாக்கின்படியே 
செய்தேன்‌ என்றும்‌ இன்று விளங்கச்‌ செய்தருளும்‌. 

நீரே கடவுளாகிய ஆண்டவர்‌ என்றும்‌ நீரே இம்மக்களின்‌ மனத்தை மீண்டும்‌ மாற்றுவீர்‌ 
என்றும்‌ இம்மக்களின்‌ மனத்தை மீண்டும்‌ மாற்றுவீர்‌ என்றும்‌ இம்மக்கள்‌ அறியும்படி எனக்குப்‌ 
பதில்‌ தாரும்‌! ஆண்டவரேஎனக்குப்‌ பதில்‌ தாரும்‌! என்றார்‌. 

உடனே ஆண்டவரின்‌ நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும்‌, விறகுக்‌ 
கட்டைகளையும்‌,கற்களையும்‌, மணலையும்‌ சுட்டெரித்து வாய்க்கால்‌ நீரையும்‌ வற்றச்‌ 
செய்தது. 

இதைக்‌ கண்டவுடன்‌ மக்கள்‌ அனைவரும்‌ முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவள்‌! 
ஆண்டவரேகடவுள்‌! என்றனர்‌. 

அப்போது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள்‌ பாகாலின்‌ பொய்வாக்கினருள்‌ 
எவனும்தப்பியோடாதபடி அவர்களைப்‌ பிடியுங்கள்‌ என்றார்‌. மக்கள்‌ அவர்களைப்‌ பிடித்து 
க்கொடுக்க, எலியாஅவர்களைக்‌ கீசோன்‌ ஓடைக்குக்‌ கொண்டுபோய்‌ அங்கே 
கொன்றார்‌. 

பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர்‌ போய்‌ உணவும்‌ பானமும்‌ அருந்துவீர்‌. 
ஏனெனில்பெருமழையின்‌ ஓசை கேட்கிறது என்றார்‌. 

ஆகாபு உணவும்‌ பானமும்‌ அருந்தச்‌ சென்றவுடன்‌, எலியா கர்மேல்‌ மலையின்‌ உச்சிக்கு 
ஏறிச்சென்று. அங்கே தரையில்‌ மண்டியிட்டுத்‌ தம்‌ முழங்கால்களுக்கு இடையே 
முகத்தைப்‌ புதைத்துக்கொணடார்‌. 

பின்பு அவர்‌ தம்‌ பணியாளனை நோக்கி, நீ போய்க்‌ கடல்‌ பக்கமாய்ப்‌ பார்‌ என்றார்‌.அவன்‌ 
போய்ப்‌ பார்த்து, ஒன்றும்‌ இல்லை என்றான்‌. எலியா அவனை நோக்கி, ஏழுமுறை 
மீண்டும்சென்று பார்‌ என்றார்‌. 

ஏழாம்‌ முறை அவன்‌ சென்று பார்த்து இதோ, மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம்‌ 
ஒன்றுகடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான்‌. அப்போது எலியா அவனை 
நோக்கி, நீ போய்‌ஆகாபிடம்‌, மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரைப்‌ பூட்டிப்‌ போய்விடும்படி 
சொல்‌ என்றார்‌. 

இதற்கிடையில்‌ வானம்‌ இருண்டது: கார்‌ மேகம்‌ சூழ்ந்தது. காற்று அடித்தது. பெரும்‌ 
மழைபெய்தது. ஆகாபு தேரில்‌ ஏறி இஸ்ரயேலுக்குச்‌ சென்றான்‌. 

அந்நேரத்தில்‌ ஆண்டவரின்‌ ஆற்றல்‌ எலியாவின்மேல்‌ வந்திறங்க, அவர்‌ தம்‌ இடையே 
வரிந்துகட்டிக்‌ கொண்டு, இஸ்ரயேல்வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


40 


அதிகாரம்‌ 19. 


எலியா செய்த அனைத்தையும்‌ பொய்வாக்கினர்‌ அனைவரையும்‌ அவர்‌ வாளினால்‌ 
கொன்றதையும்‌ஆகாபு ஈசபேலுக்குத்‌ தெரிவித்தான்‌. 

எனவே ஈசபேல்‌ எலியாவிடம்‌ பது அனுப்பி, நீ அவர்களது உயிரைப்‌ பறித்தது 
போல்‌,நானும்‌ நாளை இந்நேரத்திற்குள்‌ உன்‌ உயிரைப்‌ பறிக்காவிடில்‌, தெய்வங்கள்‌ 
எனக்குத்‌ தண்டனைகொடுக்கட்டூம்‌ என்று சொல்லச்‌ சொன்னாள்‌. 

ஆகவே அவர்‌ அச்சமுற்று, தம்‌ ஜியரைக்‌ காத்துக்‌ கொள்ளுமாறு தப்பி ஓடினார்‌. 
யூதாவிலிருந்துபெயேர்செபொவை அடைந்ததும்‌ அங்கே தம்‌ பணியாளனை விட்டு விட்டு, 
அவர்‌ பாலை நிலத்தில்‌ ஒரு நாள்‌ முழுதும்‌ பயணம்‌ செய்தார்‌. அங்கே ஒரு சூரைச்‌ 
செடியின்‌அடியில்‌ அமர்ந்து கொண்டு, தாம்‌ சாகவேண்டுமெனப்‌ பின்வருமாறு 
மன்றாடினார்‌: ஆண்டவரே, நான்வாழ்ந்தது போதும்‌: என்‌ உயிரை எடுத்துக்‌ கொள்ளும்‌: 
நான்‌ என்‌ மூதாதையரைவிட நல்லவன்‌ அல்ல: 

பின்னர்‌ அச்சூரைச்‌ செடியின்‌ அடியில்‌ அவர்‌ படூத்துறங்கினார்‌. அப்போது வானபதர்‌ 
அவரைத்தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிட என்றார்‌. 

அவர்‌ கண்‌ விழித்துப்‌ பார்க்கையில்‌, இதோ! தணலில்‌ சுட்ட ஒரு அப்பமும்‌ ஒரு 
குவளையில்தண்ணீரும்‌ தம்‌ தலைமாட்டில்‌ இருக்கக்‌ கண்டார்‌. அவற்றை அவர்‌ உண்டு 
பருகியபின்‌ திரும்பவும்‌ படுத்துக்கொண்டார்‌. 

ஆண்டவரின்‌ பதர்‌ இரண்டாம்‌ முறை வந்து, அவரைத்‌ தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு: 
ஏனெனில்நீ நீண்ட பயணம்‌ செய்ய வேண்டும்‌ என்றார்‌. 

அப்பொழுது அவர்‌ எழுந்து உண்டு பருகினார்‌. அவ்வுணவினால்‌ வலிமை அடைந்த அவர்‌, 
நாற்பதுபகலும்‌ நாற்பது இரவும்‌ நடந்து, ஓரேபு என்ற கடவுளின்‌ மலையை அடைந்தார்‌. 
அவர்‌ அங்கிருந்த குகைக்கு வந்து, அதில்‌ இரவைக்‌ கழித்தார்‌. அப்போது ஆண்டவரது 
வாக்குஅவருக்கு வந்தது. அவர்‌ எலியா! நீ இங்கே என்ன செய்கிறாய்‌? என்று வினவினார்‌. 
அதற்கு அவர்‌, படைகளின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ மீது நான்‌ பேரார்வம்‌ கொண்டவனாய்‌ 
இருந்துவருகிறேன்‌. ஆனால்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ உமது உடன்படிக்கையை 
உதறிவிட்டனர்‌. உம்‌ பலிப்டங்களைத்தகர்த்து விட்டனர்‌. உம்‌ இறைவாக்கினரை வாளால்‌ 
கொன்றுவிட்டனர்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டுமேஎஞ்சியிருக்க, என்‌ உயிரையும்‌ பறிக்கத்‌ 
தேடுகின்றனர்‌ என்றார்‌. 

அப்போது ஆண்டவர்‌, வெளியே வா: மலைமேல்‌ என்‌ திருமுன்‌ வந்து நில்‌. 
இதோ!ஆண்டவராகிய நான்‌ கடந்து செல்லவிருக்கிறேன்‌ என்றார்‌. உடனே ஆண்டவர்‌ 
திருமுன்‌ பெரும்‌ சுழற்காற்றுஎழுந்து மலைகளைப்‌ பிளந்து பாறைகளைச்‌ சிதறடித்தது. 
ஆனால்‌ ஆண்டவர்‌ அந்தக்‌ காற்றில்‌ இல்லை.காற்றுக்குப்‌ பின்‌ நிலநடுக்கம்‌ ஏற்பட்டது. 
நிலநடுக்கத்திலும்‌ ஆண்டவர்‌ இருக்கவில்லை. 

நிலநடுக்கத்திற்குப்‌ பின்‌ தீ கிளம்பிற்று. தீயிலும்‌ ஆண்டவர்‌ இருக்கவில்லை. 
தீக்குப்பின்‌அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. 

அதை எலியா கேட்டவுடன்‌ போர்வையினால்‌ தம்‌ முகத்தை மூடிக்கொண்டு வெளியே 
வந்துகுகையின்‌ வாயிலில்‌ நின்றார்‌. அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய்‌? 
என்று ஒருகுரல்‌ கேட்டது. 

அதற்கு அவர்‌, படைகளின்‌ கடவுளாகிய ஆண்டவர்மீது நான்‌ பேரார்வம்‌ கொண்டவனாய்‌ 
இருந்துவருகிறேன்‌. ஆனால்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ உமது உடன்படிக்கையை உதறி 
விட்டனர்‌: உம்‌ பலிபீடங்களைத்தகர்த்து விட்டனர்‌. உம்‌ இறைவாக்கினரை வாளால்‌ 
கொன்று விட்டனர்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டுமேஎஞ்சியிருக்க, என்‌ உயிரையும்‌ பறிக்கத்‌ 
தேடுகின்றனர்‌ என்றார்‌. 

அப்போது ஆண்டவர்‌ அவரிடம்‌, நீ வந்த வழியே திரும்பித்‌ தமஸ்குப்‌ பாலைநிலம்நோக்கிச்‌ 
செல்‌. அவ்விடத்தை அடைந்தவுடன்‌ அசாவேலைச்‌ சிரியாவுக்கு மன்னனாகத்‌ 
திரும்பொழிவு செய்‌. 


16 


L7 


18 


19 


20 


21 


41 


நிம்சியின்‌ மகன்‌ ஏகூவை இஸ்ரயேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்‌. 
ஆபேல்மெகோலாவைச்‌ சார்ந்த சாபாற்றின்‌ மகன்‌ எலிசாவை உனக்குப்‌ பதிலாக 
இறைவாக்கினராகஅருள்பொழிவு செய்‌. 

அசாவேலின்‌ வாளுக்குத்‌ தப்பினவனை ஏகூ கொல்லட்டும்‌, ஏகூவின்‌ வாளுக்குத்‌ 
தப்பினவனைஎலிசா கொல்லட்டும்‌. 

ஆயினும்‌ பாகாலுக்கு மண்டியிடாமலும்‌ அவனை முத்தி செய்யாதவர்களுமான ஏழாயிரம்‌ 
பேரைமட்டும்‌ நான்‌ இஸ்ரயேலில்‌ விட்டுவைப்பேன்‌ என்றார்‌. 

எலியா அங்கிருந்து சென்று, சாபாற்றின்‌ மகன்‌ எலிசாவைக்‌ கண்டார்‌. அப்பொழுது அவர்‌ 
ஏர்பூட்டி உழுதுகொண்டிருந்தார்‌. அவருக்கு முன்னே பதினோர்‌ ஏர்கள்‌ இருந்தன. 
பன்னிரண்டாம்‌ ஏரைத்‌ தாமேஓட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. எலியா அவரிடம்‌ சென்று, தம்‌ 
மேலாடையை அவர்‌ மீது பக்கிப்‌ போட்டார்‌. 

எலிசா அவரைக்‌ கடந்து செல்கையில்‌ ஏர்‌ மாடுகளை விட்டூவிட்டு எலியாவிடம்‌ ஓடிவந்து 
நான்‌ என்‌ தாய்‌ தந்தையிடம்‌ விடைபெற்று வர அனுமதி தாரும்‌. அதன்பின்‌ உம்மைப்‌ 
பின்செல்வேன்‌ என்றார்‌. அதற்கு அவர்‌, சென்று வா, உனக்கு நான்‌ செய்ய வேண்டியதைச்‌ 
செய்துவிட்டேன்‌! என்றார்‌. 

எலிசா எலியாவை விட்டுத்‌ திரும்பி வந்து, ஏர்‌ மாடுகளைப்‌ பிடித்து, அடித்துத்‌ தாம்‌ 
உழுதகலப்பைக்கு நெருப்பு மூட்டி, அம்மாட்டு இறைச்சியைச்‌ சமைத்து, மக்களுக்குப்‌ 
பரிமாற அவர்களும்‌ அதைஉண்டனர்‌. பின்பு அவர்‌ புறப்பட்டுப்‌ போய்‌ எலியாவைப்‌ பின்பற்றி 
அவருக்குப்‌ பணிவிடை செய்யலானார்‌. 


அதிகாரம்‌ 20. 


சிரியாவின்‌ மன்னன்‌ பெனதாது தன்‌ படை முழுவதையும்‌ திரட்டிக்கொண்டு, 
முப்பத்திரண்டுமன்னர்களோடு சேர்ந்து, குதிரைகளோடும்‌ தேர்களோடும்‌ சமாரியாவை 
முற்றுகையிட்டுத்‌ தாக்கினான்‌. 

அப்போது நகருக்குள்‌ இருந்த இஸ்ரயேலின்‌ அரசனான ஆகாபிடம்‌ பதனுப்பி, பெனதாது 
கூறுவது இதுவே: 

உன்‌ வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்னுடையவை. உன்‌ மனைவியரிலும்‌ புதல்வியரிலும்‌ 
சிறந்தவர்‌ என்‌உடைமை ஆவர்‌ என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌, மன்னரே! என்‌ தலைவரே! உமது வார்த்தையின்படி அடியேனும்‌ 
என்‌உடைமைகள்‌ யாவும்‌ உம்முடையவையே என்று பதிலளித்தான்‌. 

அத்பதர்கள்‌ மீண்டும்‌ வந்து, பெனதாது கூறுவது இதுவே: “உன்‌ வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ உன்மனைவியரையும்‌ புதல்வியரையும்‌ என்னிடம்‌ அளித்துவிடூ” என்று நான்‌ 
முன்பே உனக்குச்‌ சொல்லி அனுப்பினேன்‌. 

அவ்வாறே நாளை இந்நேரம்‌ என்‌ அலுவலரை உன்னிடம்‌ அனுப்புவேன்‌. அவர்கள்‌ உன்‌ 
அரண்மனையையும்‌உன்‌ அதிகாரிகளின்‌ மாளிகைகளையும்‌ சோதித்து உன்‌ பார்வையில்‌ 
விலைமதிப்புள்ள அனைத்தையும்கைப்பற்றி எடுத்துச்‌ செல்வார்கள்‌ என்று சொன்னார்கள்‌. 
அப்போது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ நாட்டின்‌ பெரியோர்களை எல்லாம்‌ அழைத்து, இவன்‌ 
நமக்குஎதிராய்ச்‌ சூழ்ச்சி செய்யும்‌ விதத்தைத்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌. பாருங்கள்‌! இவன்‌ 
என்‌ மனைவியரையும்மைந்தரையும்‌ என்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ கேட்டான்‌. 
அவற்றைக்‌ கொடுக்க நான்‌ மறுக்கவில்லையே! என்று கூறினான்‌. 

அப்போது பெரியோர்‌ அனைவருமே அவனை நோக்கி, நீர்‌ அவனுக்குச்‌ செவி 
கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம்‌ என்றனர்‌. 

அவன்‌ பெனதாதின்‌ பதரை நோக்கி, நீங்கள்‌ அரசராகிய என்‌ தலைவரிடம்‌ சென்று, 
“நீர்டம்‌ அடியவனாகிய என்னிடம்‌ முதல்‌ முறை சொல்லியனுப்பியவாறு நான்‌ யாவற்றையும்‌ 
செய்து தருவேன்‌.ஆனால்‌ இம்முறை நீர்‌ கேட்பவற்றை என்னால்‌ தர முடியாது” என்று 
தெரிவியுங்கள்‌ என்றான்‌. அத்பதரும்திரும்பிச்‌ சென்று இப்பதிலை அவனுக்குத்‌ 
தெரிவித்தனர்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


42 


பெனதாது மீண்டும்‌, எனக்கடியில்‌ உள்ள மக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ கைக்கு ஒரு 
பிடிசமாரியாவின்‌ புழுதியை அள்ளாமல்‌ போனால்‌, என்‌ தெய்வங்கள்‌ எனக்குத்‌ தகுந்த 
தண்டனை கொடுக்கட்டும்‌! என்று சொல்லி அனுப்பினான்‌. 

அதற்கு இஸ்ரயேலின்‌ அரசன்‌ மறுமொழியாக, போர்க்‌ கவசம்‌ அணிந்தவுடன்‌ 
போரில்வென்றவன்‌ போல்‌ பிதற்றக்கூடாது என்று அவனிடம்‌ சொல்‌ என்று 
பதிலளித்தான்‌. 

மறுமொழி வந்து சேர்ந்த நேரத்தில்‌ பெனதாது மற்ற மன்னர்களோடு மது 
அருந்திக்கொண்டிருந்தான்‌. அதைக்‌ கேட்டு அவன்‌ தம்‌ அலுவலரை நோக்கி, போரிடத்‌ 
தயாராகுங்கள்‌ என்றான்‌. அவர்களும்‌ நகருக்கு எதிராகப்‌ போரிடத்‌ தயாராயினர்‌. 
அப்பொழுது ஓர்‌ இறைவாக்கினர்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஆகாபை அனுகி, ஆண்டவர்‌ 
இவ்வாறுகூறுகின்றார்‌: இந்தப்‌ பெரும்‌ படை முழுவதையும்‌ பார்த்தாயா? நானே உன்‌ 
ஆண்டவர்‌ என்று நீ உணரும்படி, இதோ இன்று அதை உன்‌ கையில்‌ ஒப்புவிக்கிறேன்‌ 
என்றார்‌. 

ஆகாபு அவரைப்‌ பார்த்து, யார்‌ மூலம்‌ இது நடைபெறும்‌? என்று வினவ அவர்‌ 
ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: மாநிலத்‌ தலைவர்களின்‌ இளம்‌ வீரர்கள்‌ மூலம்‌ என்றார்‌. 
மறுபடியும்‌ அவன்போரை யார்‌ தொடங்க வேண்டும்‌? என்று கேட்க, அவர்‌ நீ தான்‌? 
என்றார்‌. 

மாநிலத்‌ தலைவர்களின்‌ இளம்‌ வீரர்களைக்‌ கூட்டிச்‌ சேர்க்க, அவர்கள்‌ இருமற்று 
முப்பத்திரண்டுபேர்‌ இருந்தனர்‌. பின்பு இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ கூட்டிச்‌ 
சேர்க்க அவர்கள்‌ ஏழாயிரம்‌ பேர்‌ இருந்தனர்‌. 

இவர்கள்‌ நண்பகல்‌ வேளையில்‌ வெளியே புறப்படனர்‌. பெனதாதும்‌ அவனுக்குத்‌ 
துணையாக வந்தஏனைய முப்பத்திரண்டு மன்னர்களும்‌ பாசறையில்‌ குடிவெறியில்‌ 
இருந்தனர்‌. 

மாநிலத்‌ தலைவர்களின்‌ இளம்‌ வீரர்கள்‌ முதலில்‌ வெளியே வந்தனர்‌. பெனதாது 
அவர்கள்யாரென்று பார்த்து வர ஆள்களை அனுப்ப, அவர்கள்‌ சமாரியாவிலிருந்து 
வந்தவர்கள்‌ என்று அவனுக்குஅவர்கள்‌ அறிவித்தனர்‌. 

அப்போது மன்னன்‌, அவர்கள்‌ சமாதான நோக்கில்‌ வந்திருந்தாலும்‌, போரிடும்‌ 
நோக்கில்வந்திருந்தாலும்‌, அவர்களை உயிரோடு பிடியுங்கள்‌ என்றான்‌. 

மாநிலத்‌ தலைவர்களின்‌ இளம்‌ வீரர்களும்‌ அவர்கள்‌ பின்வந்த படையினரும்‌ நகரை 
விட்டுவெளியே வந்ததும்‌, 

ஒவ்வொருவரும்‌ தங்களுக்கு எதிர்ப்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தினர்‌. சிரியர்‌ புறமுதுகு 
காட்டிஓட, இஸ்ரயேலர்‌ அவர்களைத்‌ துரத்திச்‌ சென்றனர்‌. சிரியாவின்‌ மன்னன்‌ 
பெனதாது குதிரைமீது ஏறிக்குதிரை வீரரோடு தப்பியோடினான்‌. 

இஸ்ரயேலரின்‌ அரசன்‌ துரத்திச்‌ சென்று குதிரைகளையும்‌ தேர்களையும்‌ கைப்பற்றி, 
பரைக்கொன்று குவித்தான்‌. 

பின்பு இறைவாக்கினர்‌ இஸ்ரயேலின்‌ அரசனிடம்‌ வந்து, அவனை நோக்கி, நீ போய்‌ 
உன்படைவலிமையை மிகுதியாக்கிக்‌ கொள்‌. அடுத்த இளவேனிற்‌ காலத்தில்‌ சிரியாவின்‌ 
மன்னன்‌ மீண்டும்உன்னோடூ போரிட வருவான்‌. அதற்குள்‌ நீ செய்ய வேண்டியதைப்‌ பற்றிச்‌ 
சிந்தித்துப்பார்‌! என்றார்‌. 

மேலும்‌ சிரியாவின்‌ மன்னனுடைய அலுவலர்‌ அவனிடம்‌ கூறியது: இஸ்ரயேலரின்‌ 
கடவுள்மலைகளின்‌ கடவுள்‌. எனவே, அவர்கள்‌ நம்மை விட வலிமை மிகுந்தவராயிருந்தனர்‌. 
ஒருவேளை நாம்‌அவர்களோடூ சமவெளியில்‌ போரிட்டோமானால்‌, அவர்களை விட நாமே 
வலிமை மிகுந்தவராயிருப்போம்‌. 

இதற்கு ஏற்ற வழியாதெனில்‌ மன்னர்களைப்‌ படைத்‌ தலைமையினின்று நீக்கவிட்டு 
அவர்களுக்குப்பதிலாகப்‌ படைத்தலைவர்களை நீர்‌ நியமிக்க வேண்டும்‌. 

நீர்‌ இழந்து விட்ட படைக்குச்‌ சமமான படையை மறுபடியும்‌ திரட்டிக்‌ கொள்ளும்‌. 
குதிரைக்குகுதிரை, தேருக்குத்‌ தேர்‌, அதே அளவில்‌ திரட்டிக்‌ கொள்ளும்‌. சமவெளியில்‌ 
அவர்களோடுபோரிட்டால்‌, நாமே அவர்களை விட வலிமை மிக்கவராயிருப்போம்‌ என்பது 
உறுதி என்றனர்‌. அவனும்‌அவர்களது பேச்சை நம்பி அவ்வாறே செய்தான்‌. 


26 


21 


28 


29 


30 


31 


32 


33 


34 


35 


36 


27 


38 


39 


43 


இளவேனிற்‌ காலம்‌ வந்ததும்‌ பெனதாது சிரியரைத்‌ திரட்டிக்‌ கொண்டு 
இஸ்ரயேலரோடுபோரிட அபேக்குக்கு வந்தான்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஒன்றுதிரண்டு, வேண்டிய உணவோடு அவர்களுக்கு எதிராய்ப்‌ 
புறப்பட்டுச்‌ சென்றுபளையம்‌ இறங்கினர்‌. அவர்களுக்குமுன்‌ இவர்கள்‌ இரு சிறிய ஆட்டு 
மந்தைகளைப்‌ போல்‌ காணப்பட்டனர்‌.சிரியரோ அங்குள்ள பகுதியையே நிரப்பி 
விட்‌.டனர்‌. 

அப்போது கடவுளின்‌ அடியார்‌ ஒருவர்‌ இஸ்ரயேலின்‌ அரசனை அணுகி, அவனிடம்‌, 
ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: சிரியர்‌, “ஆண்டவர்‌ மலைகளின்‌ கடவுள்தான்‌: 
பள்ளத்தாக்குகளின்‌ கடவுள்‌ அல்லர்‌“.என்று நினைக்கின்றனர்‌. எனவே இந்தப்‌ பெரும்‌ 
படை முழுவதையும்‌ உன்‌ கையில்‌ ஒப்புவிப்பேன்‌. நானேஆண்டவர்‌ என்று நீ அறிந்து 
கொள்வாய்‌ என்று கூறினார்‌. 

ஏழு நாள்களாகப்‌ படைகள்‌ நேருக்கு நேர்‌ பாளையம்‌ இறங்கி இருந்தன. ஏழாம்‌ நாளன்று 
போர்தொடங்கியது. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஒரே நாளில்‌ சிரியரது காலாள்‌ படையில்‌ 
இலட்சம்‌ பேரை வெட்டிவீழ்த்தினர்‌. 

எஞ்சியவர்‌ அபேக்குக்குள்‌ தப்பி ஓடினர்‌. அங்கே மீதியிருந்த இருபத்தேழாயிரம்‌ பேர்‌ மீது 
மதில்‌ இடிந்து விழுந்தது. பெனதாது தப்பி ஓடி நகருக்குள்‌ ஓர்‌ உள்ளறையில்‌ ஒளிந்து 
கொண்டான்‌. 

அப்போது அவன்‌ பணியாளர்‌ வந்து அவனை நோக்கி, இஸ்ரயேல்‌ குல அரசர்கள்‌ 
இரக்கத்தின்மன்னர்கள்‌ என்று கேள்விப்பட்டிருக்கிறோம்‌. எனவே நாம்‌ சாக்குத்‌ துணியை 
இடுப்பிலும்‌, கயிற்றைத்தலையிலும்‌ கட்டிக்கொண்டு இஸ்ரயேலின்‌ அரசனிடம்‌ 
போவோம்‌. ஒருவேளை அவர்‌ உமக்காகிலும்‌ உயிர்ப்பிச்சை அளிக்கலாம்‌ என்று 
சொன்னார்கள்‌. 

அவ்விதமே அவர்கள்‌ சாக்குத்‌ துணியை இடுப்பிலும்‌ கயிற்றைத்‌ தலையிலும்‌ 
கட்டிக்கொண்டுஇஸ்ரயேல்‌ அரசனிடம்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ அரசனிடம்‌, உம்‌ பணியாளர்‌ 
பெனதாது, “எனக்குஉயிர்ப்பிச்சை தாரும்‌” என்று உம்மிடம்‌ மன்றாடுகிறார்‌ என்று 
கூறினர்‌. அதற்கு அரசன்‌, அவர்‌ என்சகோதரர்‌: அவர்‌ இன்னும்‌ உயிரோடு 
இருக்கின்றாரா? என்றார்‌. 

அந்த ஆள்கள்‌ இச்சொற்களை நல்லதோர்‌ அடையாளமாக எடுத்துக்கொண்டு, அவன்‌ 
சொற்களிலேயேஉடனடியாக ஆம்‌ , உம்‌ சகோதரர்‌ பெனதாது உயிரோடிருக்கின்றார்‌ 
என்று பதிலளித்தனர்‌. அப்போதுஅவன்‌, நீங்கள்‌ போய்‌ அவரை அழைத்து வாருங்கள்‌ 
என்றான்‌. பெனதாது அவனிடம்‌ வந்ததும்‌ ஆகாபுஅவனைத்‌ தேரில்‌ ஏற்றிக்கொண்டான்‌. 
அப்போது பெனதாது அவனைப்‌ பார்த்து, என்‌ தந்‌ைத உம்‌ தந்தையிடமிருந்து 
கைப்பற்றியநகர்களை நான்‌ திருப்பிக்கொடுத்து விடுகிறேன்‌. என்‌ தந்‌ைத சமாரியாவில்‌ 
செய்தது போல்‌, நீரும்தமஸ்குவில்‌ கடைவீதிகளை அமைத்துக்கொள்ளும்‌. இதற்கான 
உடன்படிக்கை செய்து கொண்டபின்‌, உம்மை நான்‌அனுப்பி வைப்பேன்‌ என்றான்‌. 
அப்படியே ஆகாபு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின்‌, 
அவனைஅனுப்பிவைத்தான்‌. 

இறைவாக்கினர்‌ குழுவைச்‌ சார்ந்த ஒருவர்‌ ஆண்டவரின்‌ வாக்கிற்கிணங்க தம்‌ தோழன்‌ 
ஒருவனைநோக்கி, என்னை அடி என்றார்‌. 

அவனோ அவரை அடிக்க மறுத்துவிட்டான்‌. அவர்‌ அவனைப்‌ பார்த்து, நீ 
ஆண்டவரின்கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போனதால்‌, நீ என்னைவிட்டு அகன்றவுடன்‌ 
ஒரு சிங்கம்‌ உன்னை அடித்துக்கொல்லும்‌ என்றார்‌. அவ்வாறே அவன்‌ அவரை விட்டுச்‌ 
செல்கையில்‌ ஒரு சிங்கம்‌ அவனைக்‌ கண்டு அடித்துக்கொன்றது. 

அதன்‌ பிறகு அவர்‌ வேறொருவனை நோக்கி, என்னை அடி என்றார்‌. அம்மனிதனோ 
அவரைக்காயமுற அடித்தான்‌. 

அவ்விறைவாக்கினர்‌ அங்கிருந்து சென்று தம்‌ கண்ணைக்‌ கட்டிக்கொண்டு, 
மாறுவேடத்தில்‌அரசனுக்காக வழியில்‌ காத்திருந்தார்‌. 

அவ்வழியே அரசன்‌ வந்தபோது அவர்‌ அரசனை அழைத்து, உம்‌ அடியான்‌ 
போர்க்களத்தினுள்நுழைந்தபோது ஒருவன்‌ திரும்பி என்னிடம்‌ ஓர்‌ ஆளைக்‌ கொண்டு 


40 


41 


10 


44 


வந்து, “இம்மனிதனைக்‌ காவல்‌ செய்‌. அவன்தப்பி ஓடினால்‌, அவன்‌ உயிருக்கு ஈடாக உன்‌ 
உயிரையோ நாற்பது கிலோ நிறையுள்ள வெள்ளியையோகொடுக்க வேண்டும்‌” என்றான்‌. 

உம்‌ அடியான்‌ இங்குமங்கும்‌ வேலையாய்‌ இருந்தபோது, அவனைக்‌ காணவில்லை 

என்றார்‌. இஸ்ரயேலின்‌ அரசன்‌ அவரைப்‌ பார்த்து உன்‌ தீர்ப்பை நீயே உனக்கு அளித்து 
விட்டாய்‌ என்றான்‌. 

உடனே அவர்‌ தமது கண்கட்டை அவிழ்த்துக்‌ கொள்ளவே, இஸ்ரயேலின்‌ அரசன்‌ 
அவர்‌ இறைவாக்கினருள்‌ ஒருவர்‌ என்று அறிந்து கொண்டான்‌. 

அப்போது இறைவாக்கினர்‌ அரசனை நோக்கி, ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: 
சாவுக்குக்குறிக்கப்பட்டவனை நீ உன்‌ கையிலிருந்து தப்பிப்‌ போகும்படி செய்ததால்‌, 
அவன்‌ உயிருக்குப்‌ பதிலாகஉன்‌ உயிரையும்‌ அவன்‌ மக்களுக்கு ஈடாக உன்‌ மக்களையும்‌ 
எடுத்துக்‌ கொள்வேன்‌ என்றார்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசனோ ஆத்திரமும்‌ கோபமும்‌ கொண்டவனாய்‌ அரண்மனையை 
நோக்கிப்புறப்பட்டூுச்‌ சமாரியாவுக்குச்‌ சென்றான்‌. 


அதிகாரம்‌ 21. 


இவற்றுக்குப்‌ பின்‌ நிகழ்ந்ததாவது: இஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரயேலில்‌, 
சமாரிய அரசன்‌ ஆகாபின்‌ அரண்மனை அருகில்‌, ஒரு திராட்சைத்‌ தோட்டம்‌ இருந்தது. 
ஆகாபு நாபோத்திடம்‌, உன்‌ திராட்சைத்‌ தோட்டம்‌ என்‌ அரண்மனை அருகிலிருப்பதால்‌, 
நான்‌ அதைக்‌ காய்கறித்‌ தோட்டம்‌ ஆக்கும்படி என்னிடம்‌ கொடுத்து விடு. அதற்குப்‌ 
பதிலாய்‌ அதைவிட நல்ல திராட்சைத்‌ தோட்டத்தை உனக்குத்‌ தருவேன்‌. உனக்கு 
விருப்பமானால்‌, அதன்‌ விலையை வெள்ளியாகத்‌ தருகிறேன்‌ என்றான்‌. 

அதற்கு நாபோத்து ஆகாபிடம்‌, என்‌ மூதாதையரின்‌ உரிமைச்‌ சொத்தை நான்‌ உமக்குக்‌ 
கொடாதவாறு ஆண்டவர்‌ என்னைக்‌ காப்பாராக! என்றான்‌. 

என்‌ மூதாதையரின்‌ உரிமைச்‌ சொத்தை உமக்குக்‌ கொடுக்க மாட்டேன்‌ என்று 
இஸ்ரயேலனாகிய நாபோத்து தன்னிடம்‌ சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு, ஆகாபு 
ஆத்திரத்துடனும்‌ கோபத்துடனும்‌ தன்‌ அரண்மனைக்கு வந்தான்‌: முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டு தன்‌ கட்டிலில்‌ படுத்துக்கிடந்தான்‌: உணவருந்த மறுத்துவிட்டான்‌. 

அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல்‌ அவனிடம்‌ வந்து, நீர்‌ ஏன்‌ மனம்‌ 
சோரந்திருகக்கிறீர்‌? ஏன்‌ உணவருந்தவில்லை? என்று அவனைக்‌ கேட்டாள்‌. 

அதற்கு அவன்‌ அவளிடம்‌, நான்‌ இஸ்ரயேலனாகிய நாபோத்திடம்‌ பேசினேன்‌. “உன்‌ 
திராட்சைத்‌ தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்குக்‌ கொடுத்து விடு. உனக்கு 
விருப்பமானால்‌, அதற்குப்‌ பதிலாக வேறு திராட்சைத்‌ தோட்டத்தைத்‌ தருவேன்‌” 
என்றேன்‌. அதற்கு அவன்‌ “என்‌ திராட்சைத்‌ தோட்டத்தை உமக்குத்‌ தர மாட்டேன்‌” என்று 
சொல்லிவிட்டான்‌ என்றான்‌. 

அப்போது அவன்‌ மனைவி ஈசபேல்‌ அவனை நோக்கி, இஸ்ரயேலின்‌ அரசராகிய நீர்‌ 
இப்படியா நடந்துகொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாய்‌ இரும்‌. 
இஸ்ரயேலனாகிய நாபோத்தின்‌ திராட்சைத்‌ தோட்டத்தை நானே உம்மிடம்‌ 
ஒப்படைக்கிறேன்‌ என்றாள்‌. 

எனவே அவன்‌ ஆகாபின்‌ பெயரால்‌ மடல்கள்‌ எழுதி, அவற்றில்‌ அவனது முத்திரையைப்‌ 
பொறித்து, அம்மடல்களை நாபோத்துடன்‌ நகரில்‌ குடியிருந்த பெரியோருக்கும்‌ உயர்குடி 
மக்களுக்கும்‌ அனுப்பினாள்‌. 

அம்மடல்களில்‌ அவள்‌, நீங்கள்‌ ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள்‌ 
முன்னிலையில்‌ அமரச்‌ செய்யுங்கள்‌. 

அவனுக்கு எதிராய்‌ இழி மனிதர்‌ இருவரை ஏவி விட்டு, “நீ கடவுளையும்‌ அரசரையும்‌ 
பழித்துரைத்தாய்‌” என்று அவன்‌ மீது குற்றம்‌ சாட்டச்செய்யுங்கள்‌. பின்னர்‌ அவனை 
வெளியே கொண்டு போய்க்‌ கல்லால்‌ எறிந்து கொன்றுபோடுங்கள்‌ என்று 


எழுதியிருந்தாள்‌. 


11 


12 
13 


14 


15 


16 
17 
18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 
20 


45 


நாபோத்துடன்‌ அந்நகரில்‌ குடியிருந்த பெரியோரும்‌ உயர்குடி மக்களும்‌ ஈசபேல்‌ தமக்கு 
அனுப்பிய மடல்களில்‌ எழுதி இருந்தவாறே செய்தனர்‌. 

அவர்கள்‌ ஒரு நோன்பு அறிவித்து, நாபோத்தை மக்கள்‌ முன்னிலையில்‌ அமர்த்தினர்‌. 
அப்பொழுது அந்த இழி மனிதர்‌ இருவரும்‌ வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர்‌. 
அந்த இழி மனிதர்‌ மக்களைப்‌ பார்த்து, நாபோத்து கடவுளையும்‌ அரசரையும்‌ பழித்து 
ரைத்தான்‌ என்று அவன்‌ மீது குற்றம்‌ சாட்டினர்‌. எனவே, அவர்கள்‌ அவனை நகருக்கு 
வெளியே கொண்டூ போய்க்‌ கல்லால்‌ எறிந்து கொன்றனர்‌. 

பிறகு அவர்கள்‌ நாபோத்து கல்லால்‌ எறியுண்டு மடிந்தான்‌ என்று ஈசபேலுக்குச்‌ செய்தி 
அனுப்பினர்‌. 

நாபோத்து கல்லால்‌ எறியுண்டு மடிந்ததை ஈசபேல்‌ கேட்டவுடன்‌ அவள்‌ ஆகாபை 
நோக்கி, நீர்‌ எழுந்து சென்று இஸ்ரயேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே 
திராட்சைத்‌ தோட்டத்தைச்‌ சொந்தமாக்கிக்‌ கொள்ளும்‌: நாபோத்து உயிரோடில்லை: 
அவன்‌ இறந்து போனான்‌ என்றாள்‌. 

நாபோத்து இறந்துபோனதை ஆகாபு கேட்டு, இஸ்ரயேலனாகிய நாபோத்தின்‌ 
திராட்சைத்‌ தோட்டத்தை உடைமையாக்கிக்‌ கொள்ளப்‌ புறப்பட்டுப்‌ போனான்‌. 
அந்நேரத்தில்‌ திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர்‌ உரைத்தவாக்கு: 

நீ புறப்பட்டு, சமாரியவிலிருந்து ஆட்சிசெய்யும்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஆகாபைப்‌ போய்ப்‌ 
பார்‌. அவன்‌ நாபோத்தின்‌ திராட்சைத்‌ தோட்டத்தைத்‌ தன்‌ உடைமையாக்கிக்‌ கொள்ள 
அங்குப்‌ போயிருக்கிறான்‌. 

நீ அவனிடம்‌ சொல்ல வேண்டியது: ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீ கொலை செய்து, 
கொள்ளையடித்திருக்கிறாய்‌ இல்லையா? எனவே, நீ அவனிடம்‌ சொல்ல வேண்டியது. 
ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நாய்கள்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கிய அதே 
இடத்தில்‌ அவை உனது இரத்தத்தையும்‌ நக்கும்‌. 

அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என்‌ எதிரியே! என்னைக்‌ கண்டுபிடித்து 
விட்டாயா? என்று கேட்டான்‌. அதற்கு அவர்‌ ஆம்‌, நான்‌ கண்டுபிடித்துவிட்டேன்‌. 
ஆண்டவர்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்யும்‌ அளவுக்கு உன்னையே 
விற்றுவிட்டாய்‌. 

இதோ! நான்‌ உனக்குத்‌ தீங்கு வரச்‌ செய்வேன்‌. உனது வழிமரபை ஒழித்து விடுவேன்‌. 
உரிமை மக்களாகினும்‌, அடிமைகளாயினும்‌, இஸ்ரயேல்‌ ஆண்மக்களை ஆகாபிடமிருந்து 
வெட்டி எறிவேன்‌. 

நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ குடும்பத்திற்குச்‌ செய்ததுபோல, உன்‌ குடும்பத்திற்கும்‌ 
செய்வேன்‌. ஏனெனில்‌ நீ இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்குப்‌ பெருஞ்சினம்‌ 
மூட்டினாய்‌. 

மேலும்‌ ஈசபேலைக்‌ குறித்து ஆண்டவர்‌ சொல்வது: இஸ்ரயேலின்‌ மதிலருகே நாய்கள்‌ 
ஈசபேலைத்‌ தின்னும்‌. 

ஆகாபைச்‌ சார்ந்தவர்கள்‌ இரையாவர்‌: நகர்ப்புறத்தே இறந்தால்‌, வானத்துப்‌ 
பறவைகளுக்கு இரையாவர்‌ என்றார்‌. 

ஆண்டவர்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்யுமளவுக்குத்‌ தன்னையே விற்றவிட்ட 
ஆகாபைப்போல்‌ கெட்டவன்‌ எவனும்‌ இருந்ததில்லை. ஏனெனில்‌ அவனுடைய மனைவி 
ஈச பேல்‌ அவனைத்‌ பண்டிவிட்டாள்‌. 

மேலும்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ முன்னிலையிலிருந்து ஆண்டவர்‌ விரட்டியடித்த எமோரியர்‌ 
செய்து கொண்ட சிலைகளை எல்லாம்‌ வழிபடும்‌ அளவுக்கு அவன்‌ மிகவும்‌ இழிவாக நடந்து 
கொண்டான்‌. 

அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்‌ கொண்டு வெற்றுடல்மீது 
சாக்கு உடை உடுத்தி, நோன்பு காத்துச்‌ சாக்குத்‌ துணிமீது படுத்தான்‌: பணிவோடு 
நடந்துகொண்டான்‌. 

அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர்‌ உரைத்த வாக்கு: 

என்‌ திருமுன்‌ ஆகாபு தன்னைத்‌ தாழ்த்திக்‌ கொண்டதைத்‌ கண்டாயன்றோ? அவன்‌ என்‌ 
திருமுன்‌ தன்னைத்‌ தாழ்த்திக்கொண்டதால்‌ நான்‌ அவன்‌ வாழ்நாளின்போது தீமை வரச்‌ 


12 


13 


14 


15 


46 


செய்யாமல்‌, அவனுடைய மகனது வாழ்நாளின்போது அவனுடைய குடும்பத்தாரின்‌ மேல்‌ 
தீமை விழச்செய்வேன்‌. 


அதிகாரம்‌ 22. 


மூன்று ஆண்டுகளாகச்‌ சிரியாவுக்கும்‌ இஸ்ரயேலுக்குமிடையே போர்‌ எதுவும்‌ 
நடக்கவில்லை. 

ஆனால்‌ மூன்றாம்‌ ஆண்டில்‌ யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்து இஸ்ரயேலின்‌ அரசனான 
ஆகாபைக்‌ காண வந்தான்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌ தன்‌ அலுவலரை நோக்கி, இராமோத்து-கிலயாது நமக்குரியது 
என்று அறியீர்களோ? ஆயினும்‌ அதைச்‌ சிரியாவின்‌ மன்னனிடமிருந்து கைப்பற்றுவதற்கு 
ஏதும்‌ நாம்‌ செய்யாதிருக்கிறோமே? என்று கூறியிருந்தான்‌. 

எனவே அவன்‌ யோசபாத்திடம்‌, இராமோத்து-கிலாயாதோடு போரிட என்னுடன்‌ 
வருகின்றீரா? என்று கேட்டான்‌. அதற்கு யோசபாத்து இஸ்ரயேலின்‌ அரசனை நோக்கி, 
உம்மைப்‌ போலவே நானும்‌ தயார்‌: உம்‌ மக்களைப்‌ போலவே என்‌ மக்களும்‌: உம்‌ 
குதிரைகளைப்‌ போலவே என்‌ குதிரைகளும்‌ என்றான்‌. 

யோசபாத்து மீண்டும்‌ இஸ்ரயேலின்‌ அரசனை நோக்கி, ஆண்டவரின்‌ வாக்கு யாது என்று 
இன்று நீர்‌ கேட்டறிய வேண்டும்‌ என்றான்‌. 

அப்பொழுது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஏறக்குறைய நாடீறு பொய்வாக்கினரைக்‌ கூட்டி 
வரச்செய்து அவர்களை நோக்கி, நான்‌ இராமோத்து-கிலயாதின்‌ மீது போரிடப்‌ 
போகலாமா? கூடாதா? என்று கேட்டான்‌. அதற்கு அவர்கள்‌, போகலாம்‌. அரசராகிய உம்‌ 
கைகளில்‌ ஆண்டவர்‌ அதனை ஒப்புவிப்பார்‌ என்றனர்‌. 

பின்பு யோசபாத்து, ஆண்டவரின்‌ திருவாக்கினருள்‌, ஒருவரேனும்‌ இங்கில்லையா? 
அவரிடமும்‌ இதுபற்றி நாம்‌ கேட்டறியலாமே? என்றான்‌. 

அப்போது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோசபாத்தை நோக்கி, இம்லாவின்‌ மகன்‌ மீக்காயா 
என்னும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌. அவன்மூலம்‌ ஆண்டவரைக்‌ கேட்டறிந்து கொள்ளலாம்‌. 
ஆனால்‌ அவனை நான்‌ வெறுக்கிறேன்‌. ஏனெனில்‌ அவன்‌ நல்லதையன்று, தீங்கானதையே 
எனக்கு இறைவாக்காய்‌ உரைக்கிறான்‌ என்றான்‌. அதற்கு யோசபாத்து, அரசே! நீர்‌ 
அப்படிச்‌ சொல்ல வேண்டாம்‌ என்றான்‌. 

அப்பொழுது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஒர்‌ அண்ணகனைக்‌ கூப்பிட்டு, இம்லாவின்‌ மகன்‌ 
மீக்காயாவை விரைவில்‌ அழைத்து வா என்றான்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசனும்‌, யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்தும்‌ சமாரியாவின்‌ வாயில்‌ 
மண்டபத்தில்‌ அரச உடை பூண்டு தம்தம்‌ அரியணையில்‌ வீற்றிருந்தனர்‌. எல்லாப்‌ 
பொய்வாக்கினரும்‌ அவர்களுக்கு முன்பாக வாக்குரைத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 
கெனானாவின்‌ மகன்‌ செதேக்கியா இரும்புக்‌ கொம்புகளைச்‌ செய்து, “இவற்றால்‌ நீர்‌ 
சிரியரைக்‌ குத்தி அவர்களை அழித்துவிடூவீர்‌,” என்று ஆண்டவர்‌ கூறுகின்றார்‌ என்றான்‌. 
அவ்வாறே மற்றெல்லாப்‌ பொய்வாக்கினரும்‌ வாக்குரைத்துப்கொண்டிருந்தனர்‌: 
இராமோத்து-கிலயாதைத்‌ தாக்குவீர்‌: வெற்றி கொள்வீர்‌. ஏனெனில்‌ அரசராகிய உம்‌ 
கைகளில்‌ ஆண்டவர்‌ அதனை ஒப்புவிப்பார்‌ என்றனர்‌. 

மீக்காயாவை அமைக்கச்‌ சென்ற பதன்‌ அவரிடம்‌, இதோ! இறைவாக்கினர்‌ அனைவரும்‌ 
ஒரே வாய்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்குரைத்துக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. 
உம்‌ வாக்கு அவர்களது வாக்கைப்‌ போல்‌ இருக்கட்டும்‌. அரசருக்கு உகந்ததாகவே 
பேசும்‌! என்றான்‌. 

அதற்கு மீக்காயா, ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! ஆண்டவர்‌ என்னிடம்‌ சொல்வதையே நான்‌ 
உரைப்பேன்‌ என்றார்‌. 

அவர்‌ அரசன்‌ முன்‌ வந்து நிற்க, அவன்‌ அவரை நோக்கி மீக்காயா! நாங்கள்‌ இராமோத்து- 
கிலயாதின்மீது போரிடப்‌ போகலாமா? கூடாதா? என்று கேட்டான்‌. அதற்கு அவர்‌, 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


21 


28 


29 


30 


3l 


47 


போகலாம்‌! வெற்றிகொள்வீர்‌! அரசராகிய உம்‌ கைகளில்‌ ஆண்டவர்‌ அதனை 
ஒப்புவிப்பார்‌! என்றார்‌. 

அப்பொழுது அரசன்‌ அவரிடம்‌, ஆண்டவர்‌ பெயரால்‌ உண்மையைத்‌ தவிர வேறெதையும்‌ 
என்னிடம்‌ சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது? 

என்றான்‌. 

அதற்கு அவர்‌, இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ ஆயன்‌ இல்லா ஆடுகளைப்‌ போல்‌ மலைகளில்‌ 
சிதறுண்டு கிடக்கக்‌ கண்டேன்‌. அப்பொழுது ஆண்டவர்‌ கூறியது: இவாகளக்குத்‌ 
தலைவன்‌ இல்லை. ஒவ்வொருவனும்‌ அமைதியாகத்‌ தன்‌ சொந்த வீட்டுக்குத்‌ திரும்பிச்‌ 
செல்லட்டும்‌ என்றார்‌. 

அப்பொழுது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோசபாத்தை நோக்கி, “இவன்‌ நல்லமையன்று, 
தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய்‌ உரைப்பான்‌” என்று உம்மிடம்‌ நான்‌ 
கூறவில்லையா? என்றான்‌. 

மீக்காயா மீண்டும்‌ கூறியது: ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளும்‌: ஆண்டவர்‌ தமது 
அரியணையில்‌ வீற்றிருக்கக்‌ கண்டேன்‌. வானகப்‌ படைத்திரள்‌ முழுவதும்‌ அவரருகில்‌ 
வலத்திலும்‌ இடத்திலும்‌ நின்றனர்‌. 

அப்பொழுது ஆண்டவர்‌ “இராமோத்து-கிலயாதைத்‌ தாக்கி வீழ்ச்சியுறும்படி ஆகாபைத்‌ 
பண்டிவிடக்‌ கூடியவன்‌ யாரேனும்‌ உண்டா?” என்று கேட்டார்‌. அதற்கு ஒருவன்‌ ஒன்றைச்‌ 
சொல்ல, வேறொருவன்‌ வேறொன்னைச்‌ சொன்னான்‌. 

இறுதியாக, ஓர்‌ ஆவி ஆண்டவர்‌ திருமுன்‌ வந்து நின்று, ' “நான்‌ அவனைத்‌ பண்டி 
விடுகிறேன்‌.“ என்றது. அதற்கு ஆண்டவர்‌, “அது எப்படி?“ என்றார்‌. 

அப்பொழுது அது, “நான்‌ போய்‌ அவனுடைய போலி இறைவாக்கினர்‌ அனைவரின்‌ 
வாயிலும்‌ இருந்துகொண்டு பொய்‌ உரைக்கும்‌ ஆவியாய்‌ இருப்பேன்‌” என்றது. அதற்கு 
அவர்‌, “நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய்‌. போய்‌ அப்படியே செய்‌” என்றார்‌. 

ஆதலால்‌, இங்குள்ள உம்முடைய எல்லாப்‌ போலி இறைவாக்கினரும்‌ உம்மிடம்‌ பொய்‌ 
சொல்லும்படி ஆவியை ஆண்டவர்‌ ஏவியிருக்கிறார்‌. ஆண்டவர்‌ உமக்குத்‌ 
தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார்‌ என்றார்‌. 

அப்பொழுது கெனானாவின்‌ மகன்‌ செதேக்கியா, மீக்காயாவின்‌ அருகே வந்து, அவரைக்‌ 
கன்னத்தில்‌ அறைந்து, ஆண்டவரின்‌ ஆவி உன்னிடம்‌ பேசும்படி எப்படி என்னை 
விட்டுவிட்டு வந்தது? என்று கேட்டான்‌. 

அதற்கு மீக்காயா, நீ உன்‌ அறைக்குள்‌ ஓடி ஒளிந்து கொள்ளும்‌ நாளன்று, அதைத்‌ தெரிந்து 
கொள்வாய்‌ என்றார்‌. 

அப்பொழுது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ கட்டளையிட்டது: மீக்காயாவைக்‌ கைது செய்து 
அவனை நகரின்‌ ஆளுநன்‌ ஆமோனிடமும்‌ அரசனின்‌ மகன்‌ யோவாசிடமும்‌ இழுத்துச்‌ 
செல்லுங்கள்‌. 

நீங்கள்‌, “அரசர்‌ கூறுவது இதுவே: போரை முடித்து நலமாய்‌ நான்‌ திரும்பும்‌ வரை 
இவனைச்‌ சிறையில்‌ அடைத்து வையுங்கள்‌. இவனுக்குச்‌ சிறிதளவு அப்பமும்‌ தண்ணீருமே 
கொடுத்து வாருங்கள்‌ என்றும்‌ கூறுங்கள்‌. 

அப்பொழுது மீக்காயா, நலமாய்‌ நீர்‌ திரும்பி வந்தீரானால்‌, ஆண்டவர்‌ என்‌ மூலம்‌ 
பேசவில்லை என்பது பொருள்‌. அனைத்து மக்களே! நான்‌ சொல்வதைக்‌ கவனத்தில்‌ 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்றார்‌. 

பின்பு இஸ்ரயேலின்‌ அரசனும்‌, யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்தும்‌ இராமோத்து-கிலயாதை 
நோக்கிச்‌ சென்றனர்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோசபாத்தை நோக்கி, நான்‌ மாறுவேடம்‌ பூண்டு 
போர்க்களத்திற்கு வருவேன்‌. ஆனால்‌ நீர்‌ அரச உடைகளை அணிந்துகொள்ளும்‌: என்று 
சொன்னான்‌. அவ்வாறே இஸ்ரயேலின்‌ அரசன்‌ மாறுவேடம்‌ பூண்டு போர்க்களம்‌ புகுந்தான்‌. 
இப்படியிருக்க, சிரியாவின்‌ மன்னன்‌ தன்‌ முப்பத்திரண்டு தேர்ப்படைத்‌ தலைவர்களை 
நோக்கி, நீங்கள்‌ நிறியோர்‌, பெரியோர்‌ யாரோடும்‌ போரிடாமல்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ 
ஒருவனோடு மட்டும்‌ போரிடுங்கள்‌ என்று கட்டளையிட்டி ருந்தான்‌. 


32 


33 


34 


25 


36 


4 


38 


39 


40 


41 


42 


43 


44 
45 


46 


47 


46 


49 


50 


51 


46 


ஆதலால்‌ தேர்ப்படைத்‌ தலைவர்கள்‌ யோசபாத்தைக்‌ கண்டவுடன்‌, இவன்தான்‌ 
இஸ்ரயேலின்‌ அரசன்‌ என்று நினைத்து அவனைத்‌ தாக்குவதற்காக அவன்மேல்‌ 
பாய்ந்தார்கள்‌. அப்பொழுது யோசபாத்து பெரும்‌ கூக்குரலிட்டான்‌. 

அதனால்‌, அவன்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ இல்லை என்று கண்டுகொண்ட தேர்ப்படைத்‌ 
தலைவர்கள்‌ அவனை மேலும்‌ தொடரவில்லை. 

ஆயினும்‌ ஒருவன்‌ வில்லை நாணேற்றிச்‌ சரியாய்க்‌ குறிவைக்காது அம்பை எய்தான்‌. அது 
இஸ்ரயேல்‌ அரசனது கவசத்தின்‌ இடைவெளியே பாய்ந்தது. எனவே அவன்‌ தன்‌ 
தேரோட்டியை நோக்கி, தேரைத்‌ திருப்பிப்‌ போர்‌ முனையினின்று வெளியே என்னைக்‌ 
கொண்டு போ: ஏனெனில்‌ நான்‌ காயமுற்றிருக்கிறேன்‌ என்றான்‌. 

அன்று முழுவதும்‌ போர்‌ தீவிரமாய்‌ இருந்ததால்‌, தேரிலேயே சிரியருக்கு எதிரே நிறுத்தி 
வைக்கப்பட்டான்‌. அவனது காயத்திலிருந்து இரத்தம்‌ வழிந்து தேரின்‌ அடித்தளத்தை 
நனைத்தது. அன்று மாலையே அவன்‌ இறந்தான்‌. 

கதிரவன்‌ மறைந்த நேரத்தில்‌ “ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ தம்‌ நாட்டுக்கும்‌, தம்‌ நகருக்கும்‌ 
திரும்பட்டும்‌” என்ற குரல்‌ படை முழுவதும்‌ எதிரொலித்தது. 

இவ்வாறு அரசன்‌ இறந்து, சமாரியாவிற்குக்‌ கொண்டு வரப்பட்டான்‌. சமாரியாவில்‌ அவனை 
அடக்கம்‌ செய்தனர்‌. 

சமாரியாக்‌ குளத்தில்‌ அவனது தேரையும்‌ கவசத்தையும்‌ கழுவினர்‌. ஆண்டவரின்‌ 
வாக்கின்படியே நாய்கள்‌ அவனது இரத்தத்தை நக்கின. 

ஆகாபின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ அவன்‌ மாளிகை கட்டியதும்‌, பல்வேறு 
நகர்கள்‌ எழுப்பியதும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன 
அல்லவா? 

ஆகாபு தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்ட பின்‌, அவன்‌ மகன்‌ அகசியா அரியணை 
ஏறினான்‌. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஆகாபு ஆட்சி தொடங்கிய நான்காம்‌ ஆண்டில்‌, ஆசாவின்‌ மகன்‌ 
யோசபாத்து யூதாவின்‌ அரசன்‌ ஆனான்‌. 

யோசபாத்து ஆட்சி தொடங்கிய பொழுது, அவனுக்கு வயது முப்பத்தைந்து. அவன்‌ 
இருபத்தைந்து ஆண்டுகள்‌ எருசலேமில்‌ இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான்‌. 
சில்கியின்‌ மகளான அசுபா என்பவளே அவனுடைய தாய்‌. 

அவன்‌ தன்‌ தந்தை ஆசாவின்‌ வழிகள்‌ அனைத்திலும்‌ நடந்தான்‌. அவற்றினின்று அவன்‌ 
பிறழவில்லை. ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ நடந்துகொண்டான்‌. ஆயினும்‌ அவன்‌ 
தொழுகை மேடுகளை உடைத்தெறியவில்லை. மக்கள்‌ அம்மேடைகளில்‌ பலியிட்டுத்‌ பபம்‌ 
காட்டி வந்தனர்‌. 

யோசபாத்து இஸ்ரயேலின்‌ அரசனுடன்‌ நல்லுறவு கொண்டிருந்தான்‌. 

யோசபாத்தின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ காட்டிய வீரமும்‌, அவன்‌ புரிந்த போர்களும்‌ 
“யூதாஅரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

அவன்‌ தந்தை ஆசாவின்‌ காலத்தில்‌ எஞ்சியிருந்த விலை ஆடவர்களுள்‌ ஒருவரும்‌ நாட்டில்‌ 
இராதவாறு யோசபாத்து அவர்களை ஒழித்துக்கட்டினான்‌. 

அப்போது ஏதோமில்‌ மன்னன்‌ இல்லாததால்‌ ஒரு பிரதிநிதியே மன்னனாய்‌ இருந்தான்‌. 
யோசபாத்து தங்கம்‌ கொண்டு வருவதற்காக ஓபீருக்குச்‌ செல்லும்‌ தர்சீசுக்‌ கப்பல்களைக்‌ 
கட்டினான்‌. ஆனால்‌ அவை அங்குப்‌ போய்ச்‌ சேரவில்லை. ஏனெனில்‌ அவை எசியோன்‌ 
கெபேரில்‌ உடைந்து போயின. 

அப்போது ஆகாபின்‌ மகன்‌ அகசியா யோசபாத்தை நோக்கி, என்னுடைய பணியாளர்‌ உம்‌ 
பணியாளரோடூ கப்பலில்‌ செல்லட்டும்‌ என்று கேட்டுக்கொண்டான்‌. ஆனால்‌ அதற்கு 
யோசபாத்து இணங்கவில்லை. 

யோசபாத்து தன்‌ மூதாதையருடன்‌ துயில்கொண்டு தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவன்‌ மகன்‌ யோராம்‌ அவனுக்குப்‌ பின்‌ அரியணை ஏறினான்‌. 

யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்தின்‌ பதினேழாம்‌ ஆட்சி ஆண்டில்‌ ஆகாபின்‌ மகன்‌ அகசியா 
இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஆனான்‌. அவன்‌ சமாரியாவில்‌ இருந்து கொண்டு இஸ்ரயேல்‌ மீது 
ஈராண்டுகள்‌ ஆட்சி செலுத்தினான்‌. 


49 


52 அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்து தன்‌ தந்தையின்‌ வழியிலும்‌ 
தம்‌ தாயின்‌ வழியிலும்‌ இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ 
எரோபவாமின்‌ வழியிலும்‌ நடந்தான்‌. 

53 மேலும்‌, அவன்‌ பாகாலையும்‌ வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும்‌ தன்‌ தந்தை வழிநின்று, 
இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவருக்குச்‌ சினமூட்டினான்‌. 


ம்‌ 


10 


11 


12 


I3 


50 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 12. அரசர்கள்‌ - இரண்டாம்‌ நூல்‌ 


அதிகாரம்‌ 1. 


ஆகாபு இறந்தபின்‌ மோவாபியர்‌ இஸ்ரயேலுக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்தனர்‌. 
அப்பொழுது அகசியா சமாரியாவில்‌ தன்‌ மேல்‌ மாடியிலிருந்து பலகணி வழியாய்க்‌ கீழே 
விழுந்து காயமுற்றான்‌. எனவே அவன்‌ பதரிடம்‌, நீங்கள்‌ எக்ரோனின்‌ தெய்வமாகிய 
பாகால்‌ செபூபிடம்‌ சென்று, “இக்காயம்‌ எனக்குக்‌ குணமாகுமா?” என்று கேட்டு 
வாருங்கள்‌ என்று சொல்லி அனுப்பினான்‌. 

ஆனால்‌ ஆண்டவரின்‌ பதர்‌ திஸ்பேயைச்‌ சார்ந்த எலியாவிடம்‌, நீ புறப்பட்டுச்‌ சமாரிய 
அரசனின்‌ பதரைச்‌ சந்தித்து அவர்களிடம்‌, “இஸ்ரயேலுக்குக்‌ கடவுள்‌ இல்லை என்றா, 
எக்ரோனின்‌ தெய்வமாகிய பாகால்‌ செபூபிடம்‌ நீங்கள்‌ குறிகேட்கப்போகிறீர்கள்‌? எனவே 
ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: 

நீ கிடக்கும்‌ படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய்‌: அங்கேயே செத்துப்‌ போவாய்‌: 
இது உறுதி! என்று சொல்‌ என்றார்‌. அவ்வாறே எலியா புறப்பட்டுப்‌ போனார்‌. 

திரும்பி வந்த பதரை நோக்கி, அரசன்‌, ஏன்‌ திரும்பி வந்துவிட்டீர்கள்‌? என்று அவர்களைக்‌ 
கேட்டான்‌. 

அதற்கு அவர்கள்‌ மறுமொழியாக, வழியில்‌ ஓர்‌ ஆள்‌ எங்களைச்‌ சந்தித்து, “நீங்கள்‌ 
உங்களை அனுப்பின அரசனிடம்‌ போய்‌, ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இஸ்ரயேலுக்குக்‌ 
கடவுள்‌ இல்லை என்றா, நீ எக்ரோனின்‌ தெய்வமாகிய பாகால்‌ செபூபிடம்‌ குறிகேட்க 
ஆள்‌ அனுப்புகிறாய்‌? நீ கிடக்கும்‌ படூுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய்‌: அங்கேயே 
செத்துப்‌ போவாய்‌: இது உறுதி! என்று சொல்லுங்கள்‌” என்றார்‌ என்று கூறினர்‌. 

அவன்‌ அவர்களிடம்‌, உங்களைச்‌ சந்திக்க வந்து உங்கள்டம்‌ இவற்றை அறிவித்த ஆள்‌ 
எப்படி இருந்தான்‌? என்று கேட்டான்‌. 

அவனுக்கு அவர்கள்‌ மறுமொழியாக, அவர்‌ மயிரடர்ந்த மனிதர்‌: இடையில்‌ தோற்கச்சை 
அணிந்திருந்தார்‌ என்றனர்‌. அப்பொழுது அவன்‌, அந்த ஆள்‌ திஸ்பேயைச்‌ சாந்த 
எலியாதான்‌! என்றான்‌. 

உடனே அரசன்‌ ஜம்பதின்மர்‌ தலைவன்‌ ஒருவனை அவனுடைய ஜம்பது வீரரோடு அவரிடம்‌ 
அனுப்பினான்‌. தலைவனும்‌ சென்று, ஒரு மலையின்‌ உச்சியில்‌ அமர்ந்திருந்த எலியாவைக்‌ 
கண்டு அவரிடம்‌, கடவுளின்‌ அடியவரே! கீழே இறங்கி வாரும்‌: இது அரச கட்டளை! 
என்றான்‌. 

எலியா ஜம்பதின்மர்‌ தலைவனுக்கு மறுமொழியாக, நான்‌ உண்மையாகவே கடவுளின்‌ 
அடியவனாய்‌ இருந்தால்‌, வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும்‌ உன்னோடு 
இருக்கும்‌ ஜம்பது பேரையும்‌ சுட்டெரிக்கும்‌! என்றார்‌. உடனே வானினின்று நெருப்பு 
இறங்கி வந்து அவனையும்‌ அவனோடிருந்த ஜம்பது பேரையும்‌ சுட்டெரித்தது. 

அகசியா மீண்டும்‌ வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடூ அனுப்பினான்‌. 
அத்தலைவனும்‌ மேலேறிச்‌ சென்று எலியாவிடம்‌, கடவுளின்‌ அடியவரே! விரைவாய்‌ கீழே 
இறங்கி வாரும்‌: இது அரச கட்டளை! என்றான்‌. 

எலியா மறுமொழியாக, நான்‌ உண்மையாகவே கடவுளின்‌ அடியவனாய்‌ இருந்தால்‌, 
வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும்‌ உன்னோடு இருக்கும்‌ ஜம்பது பேரையும்‌ 
சுட்டெரிக்கட்டும்‌! என்றார்‌. உடனே வானினின்று நெருப்பு இறங்கிவந்து, அவனையும்‌ 
அவனோட ருந்த ஜம்பது பேரையும்‌ சுட்டெரித்தது. 

அகசியா மூன்றாம்‌ முறையாகத்‌ தலைவன்‌ ஒருவனை அவனுடைய ஜம்பது வீரரோடு 
அனுப்பினான்‌. மூன்றாம்‌ தலைவனும்‌ மேலேறிச்‌ சென்று, எலியாவின்‌ முன்‌ முழந்தாளிட்டு, 
கடவுளின்‌ அடியவரே! என்‌ உயிரையும்‌, உம்‌ அடியாராகிய இந்த ஜம்பதின்மர்‌ உயிரையும்‌ 
காத்தருளும்‌! 


14 


15 


16 


17 


51 


வானினின்று நெருப்பு இறங்கி வந்து, முன்னைய ஜம்பதின்மர்‌ தலைவர்‌ இருவரையும்‌ 
அவரவருடைய ஜம்பது வீரர்களையும்‌ சுட்டெரித்து விட்டது. எனவே, இப்பொழுது என்‌ 
உயிரைக்‌ காத்தருளும்‌! என்று மன்றாடினான்‌. 

அப்பொழுது ஆண்டவரின்‌ பதர்‌ எலியாவிடம்‌, அவனோடு இறங்கிச்‌ செல்‌. அவனுக்கு 
அஞ்ச வேண்டாம்‌ என்றார்‌. எனவே எலியா எழுந்து அரசனைப்‌ பார்க்க அவனோடு 
இறங்கிச்‌ சென்றார்‌. 

அவர்‌ அரசனை நோக்கி, ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இறை உளத்தைத்‌ தெரிந்து 
கொள்ள இஸ்ரயேலுக்குக்‌ கடவுள்‌ இல்லை என்றா, நீ எக்ரோனின்‌ தெய்வமாகிய பாகால்‌ 
செபூபிடம்‌ பதரை அனுப்பினாய்‌? எனவே நீ கிடக்கும்‌ படுக்கையிலிருந்து எழுந்திருக்க 
மாட்டாய்‌: அங்கேயே செத்துப்போவாய்‌: இது உறுதி! என்றார்‌. 

எனவே எலியா வாமிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப, அகசியா 
இறந்தான்‌. அவனுக்குப்‌ புதல்வர்‌ இல்லாமையால்‌, அவனுக்குப்‌ பின்‌ யோராம்‌ அரசன்‌ 
ஆனான்‌. இது யூதா அரசன்‌ யோசபாத்தின்‌ மகன்‌ யோராமின்‌ இரண்டாம்‌ ஆட்சி ஆண்டில்‌ 
நிகழ்ந்தது. 

அகசியாவின்‌ ஆட்சியைப்‌ பற்றிய பிற செய்திகளும்‌, அவனுடைய பிற செயல்களும்‌, 
“இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 


அதிகாரம்‌ 2. 


ஆண்டவர்‌ எலியாவைச்‌ சுழற்காற்றில்‌ விண்ணுக்கு எடுத்துக்‌ கொள்ள இருந்த பொழுது, 
எலியாவும்‌ எலிசாவும்‌ கில்காலிலிருந்து புறப்பட்டுச்‌ சென்றனர்‌. 

எலிசா எலிசாவை நோக்கி, ஆண்டவர்‌ என்னைப்‌ பெத்தேலுககு அனுப்பியுள்ளார்‌. எனவே 
நீ இங்கேயே தங்கியிரு என்றார்‌. எலிசா அவரை நோக்கி, வாழும்‌ ஆண்டவர்மேல்‌ 
ஆணை! உம்‌ உயிர்‌ மேலும்‌ ஆணை! நான்‌ உம்மை விட்டுப்‌ பிரியமாட்டேன்‌ என்றார்‌. 
ஆகவே அவர்கள்‌ பெத்தேலுக்குப்‌ போனார்கள்‌. 

அப்பொழுது, பெத்தேலில்‌ இருந்த இறைவாக்கினர்‌ குழுவினர்‌ எலிசாவிடம்‌ வந்து, 
ஆண்டவர்‌ இன்று உம்‌ தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்‌ போகிறார்‌ என்பது 
உமக்குத்‌ தெரியுமா? என்று கேட்டனர்‌. அதற்கு அவர்‌ ஆம்‌, எனக்குத்‌ தெரியும்‌: அதைப்‌ 
பற்றிப்‌ பேச வேண்டாம்‌ என்று கூறினார்‌. 

எலியா அவரை நோக்கி, எலிசா! ஆண்டவர்‌ என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார்‌. 
எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார்‌. அதற்கு அவர்‌, வாழும்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! 
உம்‌ உயிர்‌ மேலும்‌ ஆணை! நான்‌ உம்மை விட்டுப்‌ பிரியமாட்டேன்‌ என்றார்‌. ஆகவே 
அவர்கள்‌ எரிகோவுக்குச்‌ சென்றனர்‌. 

அப்பொழுது, எரிகோவில்‌ இருந்த இறைவாக்கினர்‌ குழுவினர்‌ எலிசாவை அணுகி, 
ஆண்டவர்‌ இன்று உம்‌ தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்‌ போகிறார்‌ என்பது 
உமக்குத்‌ தெரியுமா? என்று கேட்டனர்‌. அதற்கு அவர்‌, ஆம்‌, எனக்குத்‌ தெரியும்‌: அதைப்‌ 
பற்றிப்‌ பேச வேண்டாம்‌ என்றார்‌. 

மீண்டும்‌ எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர்‌ என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார்‌. 
எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார்‌. அதற்கு அவர்‌1வாழும்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! 
உம்‌ உயிர்‌ மேலும்‌ ஆணை! நான்‌ உம்மைவிட்டூப்‌ பிரியமாட்டேன்‌ என்றார்‌. ஆகவே 
அவர்கள்‌ இருவரும்‌ தொடர்ந்து பயணம்‌ செய்தனர்‌. 

அவர்கள்‌ யோர்தான்‌ நதிக்‌ கரையை அடைந்து அங்கே நின்றனர்‌. அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர்‌ குழுவினர்‌ ஜம்பது பேரும்‌ சற்றுத்‌ தொலையில்‌ 
நின்று கொண்டனர்‌. 

அப்பொழுது, எலியா தம்‌ போர்வையை எடுத்துச்‌ சுருட்டி அதைக்‌ கொண்டு நீரை 
அடித்தார்‌. தண்ணீர்‌ இருபுறமும்‌ பிரிந்து கொள்ள, இருவரும்‌ உலர்ந்த தரைமீது நடந்து 
நதியைக்‌ கடந்தனர்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


[9 


20 


21 


22 


25 


24 


52 


அவர்கள்‌ அக்கரைக்குச்‌ சென்றவுடன்‌ எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து 
எடுத்துக்கொள்ளப்படுமுன்‌ நான்‌ உனக்கு என்ன செய்யவேண்டும்‌ என்று சொல்‌ என்று 
கேட்டார்‌. அதற்கு எலிசா, உமது ஆவி என்மீது இரு மடங்காக இருப்பதாக! என்றார்‌. 
எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம்‌. உன்னிடமிருந்து நான்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்போது, நீ என்னைக்‌ காண்பாயாகில்‌, அது உனக்குக்‌ கிடைக்கும்‌: 
இல்லையெனில்‌ கிடைக்காது என்றார்‌. 

இவர்கள்‌ இவ்வாறு உரையாடிக்‌ கொண்டு வழிநடந்து செல்கையில்‌, இதோ! நெருப்புத்‌ 
தேரும்‌ நெருப்புக்‌ குதிரைகளும்‌ திடீரென நடுவே வந்து அவர்களைப்‌ பிரித்தன. எலியா 
சுழற்காற்றில்‌ விண்ணகத்துக்குச்‌ சென்றார்‌. 

எலிசா அதைக்‌ கண்டு, என்‌ தந்தாய்‌! என்‌ தந்தாய்‌! இஸ்ரயேலின்‌ தேரே! அந்தத்‌ தேரின்‌ 
பாகனே! என்று கதறினார்‌. அதற்கு மேல்‌ அவரால்‌ அவரைக்‌ காணமுடியவில்லை. எனவே 
அவர்‌ தம்‌ உடைகளைப்‌ பிடித்து இரண்டாகக்‌ கிழித்துக்‌ கெண்டார்‌. 

மேலும்‌ அவர்‌ எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்‌ கொண்டு, திரும்பிச்‌ 
சென்று யோர்தான்‌ கரையில்‌ நின்றார்‌. 

பின்பு அவர்‌, எலியாவின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ எங்கே இருக்கிறார்‌? என்று 
சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால்‌ தண்ணீரை 
அடித்தார்‌. அப்படி அடித்தவுடன்‌ தண்ணீர்‌ இரண்டாகப்‌ பிரிய, எலிசா அக்கரைக்குச்‌ 
சென்றார்‌. 

எரிகோவில்‌ இருந்த இறைவாக்கினர்‌ குழுவினர்‌ தம்‌ கண்‌ முன்னால்‌ நிகழந்தவற்றைக்‌ 
கண்டு, எலியாவின்‌ ஆவி எலிசாவின்‌ மீது இறங்கியுள்ளது! என்று கூறி அவர்கள்‌ அவரிடம்‌ 
வந்து, அவர்முன்‌ தரையில்‌ வீழ்ந்து வணங்கினர்‌. 

மேலும்‌ அவரை நோக்கி, இதோ! உம்‌ அடியார்களிடம்‌ ஜம்பது வலிமையான ஆள்கள்‌ 
இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ போய்‌ உம்‌ தலைவரைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கத்‌ தயவுசெய்து 
அனுமதி தாரும்‌. ஒருவேளை ஆண்டவரின்‌ ஆவி அவரைத்‌ பக்கி, ஏதாவதொரு 
மலையிலோ பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்கக்‌ கூடும்‌! என்றனர்‌. அதற்கு அவர்‌, 
அவர்களை அனுப்ப வேண்டாம்‌ என்றார்‌. 

ஆனால்‌ எலிசா சலிப்படையும்‌ வரை அவர்கள்‌ அவரை வற்புறுத்தினர்‌. (இறுதியாக அவர்‌, 
அனுப்பிவையுங்கள்‌ என்றார்‌. எனவே அவர்கள்‌ ஜம்பது ஆள்களையும்‌ அனுப்பி 
வைத்தார்கள்‌. அவர்கள்‌ மூன்று நாள்‌ தேடியும்‌ அவரைக்‌ கண்டூ பிடிக்க முடியவில்லை. 
எனவே அவர்கள்‌ எரிகோவில்‌ தங்கியிருந்த எலிசாவிடம்‌ திரும்பி வந்தனர்‌. அவர்‌ 
அவர்களிடம்‌, போக வேண்டாம்‌ என்று நான்‌ உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா? 
என்றார்‌. 

அந்த நகர மக்கள்‌ எலிசாவை நோக்கி, இந்நகர்‌ நல்ல இடத்தில்‌ அமைந்துள்ளது 
என்பதை எம்‌ தலைவராகிய தாங்கள்‌ அறிவீர்‌. ஆயினும்‌, இங்கு நல்ல தண்ணீர்‌ இல்லை, 
நிலமும்‌ நற்பலன்‌ தருவதில்லை என்றனர்‌. 

அதற்கு அவர்‌ ஒரு புதுக்கிண்ணத்தில்‌ கொஞ்சம்‌ உப்பைப்‌ போட்டுக்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றார்‌. 

அவர்கள்‌ அவ்வாறே கொண்டுவர, எலிசா நீருற்றின்‌ அருகே சென்று, நீரில்‌ உப்பைக்‌ 
கொட்டி, இதோ! ஆண்டவர்‌ கூறுகிறார்‌: இத்‌ தண்ணீரை நான்‌ நல்லதாக 
மாற்றியுள்ளேன்‌. இனி மேல்‌ சாவும்‌ இராது: நிலமும்‌ பயன்‌ தரும்‌ என்றார்‌. 

அன்று முதல்‌ இன்று வரை அத்தண்ணீர்‌ எலிசாவின்‌ வாக்கிற்கேற்ப நல்லதாக 
இருக்கின்றது. 

அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறிச்‌ சென்றார்‌. அவ்வாறு அவர்‌ செல்லும்‌ வழியில்‌ சில 
சிறுவர்‌ நகரினின்று வந்து, வழுக்கைத்‌ தலையா, போ! வழுக்கைத்‌ தலையா, போ! என்று 
ஏளனம்‌ செய்தனர்‌. 

எலிசா அவர்களைத்‌ திரும்பிப்‌ பார்த்து ஆண்டவரின்‌ பெயரால்‌ அவர்களைச்‌ சபித்தார்‌. 
உடனே காட்டிலிருந்து இரு பெண்‌ கரடிகள்‌ வெளி வந்து சிறுவர்களுள்‌ நாற்பத்திரண்டு 
பேரைக்‌ குதறிப்போட்டன. 

பின்பு எலிசா கர்மேல்‌ மலைக்குச்‌ சென்று, அங்கிருந்து சமாரியாவுக்குத்‌ திரும்பினர்‌. 


12 


13 


14 


15 


16 


23 


அதிகாரம்‌ 3 


யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்தினுடைய ஆட்சியின்‌ பதினெட்டாம்‌ ஆண்டில்‌, ஆகாபின்‌ 
மகன்‌ யோராம்‌ இஸ்ரயேலின்‌ அரசன்‌ ஆனான்‌. அவன்‌ பன்னிரண்டு ஆண்டூகள்‌ 
சமாரியாவில்‌ இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்த போதிலும்‌, தன்‌ தாய்‌ 
தந்தையைப்‌ போல்‌ அவ்வளவு தீயவனாய்‌ இல்லை. ஏனெனில்‌, அவன்‌ தன்‌ தந்தை செய்து 
வைத்திருந்த பாகால்‌ சிலைத்பணை அகற்றி விட்டான்‌. 

எனினும்‌, இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ 
தீயவழியில்‌ அவனும்‌ நிலையாய்‌ நின்றான்‌. அதை விட்டு அவன்‌ விலகவில்லை. 

இது நிற்க, மோவாபிய மன்னன்‌ மேசா ஏராளமான ஆட்டு மந்தைகளை வளர்த்து வந்தான்‌. 
அவன்‌ இஸ்ரயேல்‌ அரசனுக்கு ஆண்டுக்கு ஒர்‌ இலட்சம்‌ செம்மறிகளையும்‌ ஓர்‌ இலட்சம்‌ 
ஆட்டுக்கிடாய்களின்‌ கம்பளி உரோமத்தையும்‌ கப்பமாகக்‌ கொடுத்து வந்தான்‌. 

ஆனால்‌ ஆகாபு இறந்தபின்‌, மோவாபிய மன்னன்‌ இஸ்ரயேல்‌ அரசனுக்கு எதிராகக்‌ 
கிளர்ச்சி செய்தான்‌. 

எனவே அரசன்‌ யோராம்‌ உடனே இஸ்ரயேலர்‌ அனைவரையும்‌ சமாரியாவில்‌ ஒன்று 
திரட்டினான்‌. 

அவ்வாறு அவன்‌ செல்கையில்‌, மோவாபிய மன்னன்‌ எனக்கு எதிராய்க்‌ கிளர்ச்சி 
செய்கிறான்‌. எனவே, மோவாபுக்கு எதிராய்ப்‌ போரிட என்னோடு வருவீரா? என்று 
கேட்குமாறு யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்திடம்‌ ஆளனுப்பினான்‌. அவன்‌ மறுமொழியாக, 
வருகிறேன்‌. உம்மைப்போலவே நானும்‌ தயார்‌! உம்‌ மக்களைப்‌ போலவே என்‌ மக்களும்‌: 
உம்‌ குதிரைகளைப்‌ போலவே என்‌ குதிரைகளும்‌ என்றான்‌. 

பின்பு அவன்‌, எவ்வழியே சென்று நாம்‌ தாக்கலாம்‌? என்று கேட்டான்‌. அதற்கு அவன்‌, 
ஏதோம்‌ பாலைநில வழியாகப்‌ போவோம்‌ என்று பதிலளித்தான்‌. 

அவ்வாறே இஸ்ரயேல்‌ அரசன்‌ யூதாவின்‌ அரசனோடூம்‌, ஏதோமின்‌ மன்னனோடும்‌ 
புறப்பட்டான்‌. அவர்கள்‌ ஏழு நாள்‌ சுற்று வழியில்‌ சென்றபின்‌, படை சீரர்களுக்கும்‌ 
அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்த விலங்கினங்களுக்கும்‌ தண்ணீர்‌ கிடைக்கவில்லை. 
அப்பொழுது இஸ்ரயேலின்‌ அரசன்‌, அந்தோ! அரசர்களாகிய நம்‌ மூவரையும்‌ ஆண்டவர்‌ 
இங்கே கூட்டி வந்தது மோவாபியர்‌ கையில்‌ ஒப்புவிக்கவா? என்றான்‌. 

அப்பொழுது, யோசபாத்து, ஆண்டவரின்‌ விருப்பத்தைத்‌ தெரிவிக்கக்‌ கூடிய 
இறைவாக்கினர்‌ யாரும்‌ இங்கு இல்லையா? என்று கேட்டான்‌. இஸ்ரயேல்‌ அரசனின்‌ 
பணியாளன்‌ ஒருவன்‌, சாபாற்றின்‌ மகன்‌ எலிசா இங்கே இருக்கிறார்‌. இவர்‌ எலியா 
கைகளைக்‌ கழுவும்போது தண்ணீர்‌ ஊற்றி வந்தவர்‌ என்றான்‌. 

யோசபாத்து, ஆம்‌, ஆண்டவரின்‌ வாக்கு அவரிடம்‌ உள்ளது என்றான்‌. எனவே 
இஸ்ரயேலின்‌ அரசன்‌, யோசபாத்து, ஏதோமின்‌ மன்னன்‌ ஆகிய மூவரும்‌ எலிசாவிடம்‌ 
சென்றனர்‌. 

எலிசா இஸ்ரயேல்‌ அரசனிடம்‌, உனக்கும்‌ எனக்கும்‌ என்ன உறவு? உன்‌ தந்தையின்‌ 
இறைவாக்கினரையும்‌, உன்‌ தாயின்‌ இறைவாக்கினரையும்‌ நாடிச்‌ செல்‌! என்றார்‌. 
ஆனால்‌, இஸ்ரயேலின்‌ அரசன்‌, இல்லை, ஆண்டவர்தாம்‌ அரசர்களாகிய எங்கள்‌ 
மூவரையும்‌, மோவாபியர்‌ கையில்‌ ஒப்புவிக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார்‌ என்றான்‌. 
எலிசா அவனை நோக்கி, நான்‌ பணியும்‌ படைகளின்‌ வாழும்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! 
யூதாவின்‌ அரசன்‌ யோசபாத்தின்‌ மீது நான்‌ பெருமதிப்புக்‌ கொண்டுள்ளேன்‌. 
இல்லையேல்‌, உன்‌ முகத்தில்‌ விழித்திருக்கவே மாட்டேன்‌. ஒரு பாணனை அழைத்து 
வாருங்கள்‌ என்றார்‌. 

அவ்வாறே பாணன்‌ ஒருவன்‌ வந்து யாழிசைக்கவே ஆண்டவரது ஆற்றல்‌ எலிசாவின்‌ மேல்‌ 
இறங்கியது. 

அப்பொழுது அவர்‌, ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: இந்தப்‌ பள்ளத்தாக்கு எங்கும்‌ 
குழிகளை வெட்டுங்கள்‌. 


17 


18 


19 


20 


2] 


22 


23 


24 


25 


26 


2] 


54 


ஏனெனில்‌ ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீங்கள்‌ காற்றையோ மழையையோ 
காணப்போவதில்லை. ஆயினும்‌ இந்தப்பள்ளத்தாக்கு தண்ணீரால்‌ நிரப்பப்படும்‌. 
நீங்களும்‌, உங்கள்‌ கால்நடைகளும்‌, விலங்கினங்களும்‌ நீர்‌ அருந்துவீர்கள்‌. 

இது ஆண்டவரது பார்வையில்‌ எளிதான ஒன்று. அவர்‌ மோவாயிரை உங்கள்‌ கையில்‌ 
ஒப்புவிப்பார்‌. 

நீங்கள்‌ எல்லா அரண்சூழ்‌ நகர்களையும்‌ எல்லா மாநகர்களையும்‌ முறியடிப்பீர்கள்‌. நீங்கள்‌ 
எல்லா நல்ல மரங்களையும்‌ வெட்டி வீழ்த்துவீர்கள்‌. எல்லா நீருற்றுகளையும்‌ பர்த்து 
விடுவீர்கள்‌. எல்லா நல்ல வயல்களையும்‌ கல்லால்‌ நிரப்பி விடுவீர்கள்‌ என்றார்‌. 

மறுநாள்‌ காலை, பலி செலுத்தும்‌ நேரத்தில்‌ இதோ! தண்ணீர்‌ ஏதோம்‌ திக்கிலிருந்து ஓடி 
வந்தது! நாடு தண்ணீரால்‌ நிரம்பியது. 

“தங்களோடு போர்‌ புரிய அரசர்கள்‌ வருகிறார்கள்‌” என்று மோவாபியர்‌ அனைவரும்‌ 
கேள்வியுற்று, படைக்கலம்‌ தாங்கக்‌ கூடிய இளையோர்‌, முதியோர்‌ அனைவரையும்‌ ஒன்று 
திரட்டி எல்லையில்‌ அணிவகுத்து நின்றனர்‌. 

மோவாபியர்‌ காலையில்‌ எழுந்த பொழுது, கதிரவனின்‌ ஒளி தண்ணீர்மீது ஒளிர்ந்தது. 
மறுபக்கம்‌ இருந்த அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ இரத்த வெள்ளமாயத்‌ தோன்றியது. 

உடனே அவர்கள்‌, அது இரத்தம்‌! அந்த அரசர்கள்‌ தங்களுக்குள்‌ போர்‌ புரிந்து ஒருவர்‌ 
மற்றவரை வெட்டி வீழ்த்திவிட்டனர்‌. மோவாபியரே! வாருங்கள்‌! கொள்ளையடிப்போம்‌! 
என்றனர்‌. 

ஆனால்‌ அவர்கள்‌ இஸ்ரயேலின்‌ பாசறைக்குள்‌ நுழைந்தவுடன்‌, இஸ்ரயேலர்‌ எழுந்து 
மோவாபியரைத்‌ தாக்கினர்‌. இவர்கள்‌ அவர்கள்‌ முன்னிலையிலிருந்து பாய்ந்து தப்பி 
ஓடினர்‌. ஆயினும்‌, இஸ்ரயேலர்‌ துரத்திச்‌ சென்று மோவாபியரை வெட்டி வீழ்த்தினர்‌. 
பின்னர்‌ அவர்கள்‌ நகர்களைத்‌ தகர்த்து, எல்லா நல்ல நிலங்கள்‌ மீதும்‌ ஆளுக்கு ஒரு கல்‌ 
வீசி நிரப்பினர்‌. எல்லா நீருற்றுக்களையும்‌ பர்த்து, எல்லா நல்ல மரங்களையும்‌ வெட்டி 
வீழ்த்தினர்‌. அரண்‌ சூழ்ந்த கீர்‌ அரசேத்து மட்டும்‌ எஞ்சி நின்றது. அந்நகரையும்‌ கவண்‌ 
வீசுவோர்‌ வளைத்து அழித்தனர்‌. 

தனக்கு எதிராகப்‌ போரின்‌ முடிவு இருந்ததை அறிந்த மோவாபிய மன்னன்‌, வாளேந்திய 
எழுமறு வீரர்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, ஏதோம்‌ மன்னனை எதிர்க்கச்‌ சென்றான்‌. 
ஆனால்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. 

பின்னர்‌, அவன்‌ தனக்குப்பின்‌ அரசாளும்‌ உரிமையுள்ள தன்‌ தலைமகனை இட்டுச்‌ சென்று, 
மதிலின்மேல்‌ அவனை எரிபலியாக ஒப்புக்‌ கொடுத்தான்‌. இஸ்ரயேலர்‌ தங்களுக்கு 
எதிராகக்‌ கடூஞ்சினம்‌ மூள்வதைக்‌ கண்டு, அவனை விட்டு அகன்று தம்‌ சொந்த நாட்டுக்குத்‌ 
திரும்பினர்‌. 


அதிகாரம்‌ 4. 


அப்பொழுது இறைவாக்கினர்‌ குழுவினரைச்‌ சார்ந்த ஒருவரின்‌ மனைவி எலிசாவிடம்‌ வந்து 
கதறி அழுது, உம்‌ அடியவனாகிய என்‌ கணவர்‌ இறந்து விட்டார்‌. அவர்‌ ஆண்டவருக்கு 
அஞ்சி நடந்தவர்‌ என்பது உமக்குத்‌ தெரியும்‌. அவருடைய கடன்காரன்‌ என்‌ இரு 
பிள்ளைகளையும்‌ தனக்கு அடிமைகளாக எடுத்துக்‌ கொள்ள வந்திருக்கிறான்‌ என்றார்‌. 
எலிசா அவரை நோக்கி, நான்‌ உனக்கு என்ன செய்ய வேண்டும்‌? உன்‌ வீட்டில்‌ என்ன 
வைத்திருக்கிறாய்‌? என்று சொல்‌ என்றார்‌. அதற்கு அவர்‌ உம்‌ அடியவளாகிய என்னிடம்‌ 
கலயத்தில்‌ சிறிது எண்ணெய்‌ மட்டுமே இருக்கிறது. வேறு ஒன்றும்‌ வீட்டில்‌ இல்லை 
என்றார்‌. 

எலிசா, நீ சுற்றிலும்‌ சென்று உன்‌ அண்டை வீட்டார்‌ அனைவரிடமிருந்தும்‌ பல வெற்றுப்‌ 
பாத்திரங்களைக்‌ கேட்டுக்‌ வாங்கிக்‌ கொள்‌. 

நீ உன்‌ புதல்வருடன்‌ வீட்டினுள்‌ சென்று கதவை மூடிக்கொள்‌. பாத்திரங்களில்‌ அந்த 
எண்ணெயை ஊற்று. நிறைந்தவற்றை ஒரு பக்கத்தில்‌ எடுத்துவை என்றார்‌. 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


223 


29 


அவ்வாறே, அவரும்‌ தம்‌ புதல்வருடன்‌ வீட்டினுள்‌ சென்று கதவை மூடிக்‌ கொண்டார்‌. 
அவர்கள்‌ எடுத்துத்‌ தந்த கிண்ணங்களில்‌ அவர்‌ எண்ணெய்‌ ஊற்றினார்‌. 

எல்லாப்‌ பாத்திரங்களும்‌ நிறைந்தபின்‌ அவர்‌ தம்‌ மகன்‌ ஒருவனை நோக்கி, இன்னும்‌ ஒரு 
பாத்திரம்‌ கொண்டு வா என்றார்‌. அதற்கு அவன்‌, வேறு பாத்திரம்‌ இல்லை என்றான்‌. 
அத்தோடு எண்ணெய்‌ வருவதும்‌ நின்றுவிட்டது. 

கடவுளின்‌ அடியவரிடம்‌ அவர்‌ வந்து அதை அறிவித்தார்‌. அதற்கு அவர்‌, நீ போய்‌ 
எண்ணெயை விற்று உன்‌ கடனைத்‌ தீர்த்துவிட. எஞ்சியதைக்‌ கொண்டு நீயும்‌ உன்‌ 
புதல்வரும்‌ பிழைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்றார்‌. 

ஒரு நாள்‌ எலிசா சூனேமுக்குச்‌ சென்றார்‌. அங்கேயிருந்த பணக்காரப்‌ பெண்‌ ஒருவர்‌ 
அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார்‌. அதன்பின்‌ அவர்‌ அவ்வழியே சென்ற 
போதெல்லாம்‌ அங்கே உணவருந்திவிட்டுச்‌ செல்வார்‌. 

அவர்‌ தம்‌ கணவனை நோக்கி, நம்மிடம்‌ அடிக்கடி வரும்‌ ஆண்டவரின்‌ அடியவர்‌ புனிதர்‌ 
என்று நான்‌ கருதுகிறேன்‌. 

ஆதலால்‌ வீட்டு மேல்‌ தளத்தில்‌ சிறு அறை ஒன்றை அவருக்காகக்‌ கட்டி, அதில்‌ படுக்கை, 
மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம்‌. அவர்‌ வரும்‌ 
பொழுதெல்லாம்‌ அங்கே தங்கிச்‌ செல்லட்டும்‌ என்றார்‌. 

ஒரு நாள்‌ எலிசா அங்கு வந்து மாடி அறையில்‌ தங்கி ஓய்வுஎடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
பின்பு அவர்‌ தம்‌ பணியாளன்‌ கேகசியை நோக்கி, அந்தச்‌ சூனேம்‌ பெண்ணைக்‌ கூப்பிடு 
என்றார்‌. 

அவனும்‌ அவரை அழைத்துவர, அவர்‌ அவர்‌ முன்னே வந்து நின்றார்‌. அப்பொழுது அவர்‌ 
கேகசியை நோக்கி, நீ அவளிடம்‌ “அம்மா, நீங்கள்‌ எங்களுக்காக இவ்வளவு சிரமம்‌ 
எடுத்திருக்கிறிர்கள்‌. ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ 
படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா?” என்று கேள்‌ என்றார்‌. 
அதற்கு அவர்‌, என்னுடைய இனத்தாரிடையே நான்‌ நலமாய்த்தான்‌ வாழ்ந்து வருகிறேன்‌ 
என்று பதிலளித்தார்‌. 

மீண்டும்‌ எலிசா, வேறு எந்த விதத்தில்‌ அவருக்கு உதவி செய்யலாம்‌? என்று கேட்டார்‌. 
அதற்குக்‌ கேகசி, அவருக்குக்‌ குறையேதும்‌ இல்லை. ஆனால்‌, அவருக்குப்‌ 
பிள்ளையில்லை. அவருடைய கணவருக்கும்‌ வயதாகி விட்டது என்றான்‌. 

எலிசா, அவளை இங்கு வரச்‌ சொல்‌ என்றார்‌. அவ்வாறே அவன்‌ அவரை அழைக்க, அவரும்‌ 
கதவருகில்‌ வந்து நின்றார்‌. 

எலிசா அவரை நோக்கி, அடூத்த ஆண்டு இதே பருவத்தில்‌ உனக்கு ஒரு மகன்‌ 
பிறந்திருப்பான்‌ என்றார்‌. அதற்கு அவர்‌, என்‌ தலைவரே, கடவுளின்‌ அடியவரே! உம்‌ 
அடியவளை ஏமாற்ற வேண்டாம்‌ என்றார்‌. 

எலிசா, அப்பெண்ணுக்கு முன்னறிவித்தவாறே அவர்‌ கருவுற்று அடுத்த ஆண்டு அதே 
பருவத்தில்‌ ஒரு மகனைப்‌ பெற்றெடுத்தார்‌. 

குழந்தையும்‌ வளர்ந்தான்‌. ஒரு நாள்‌ அவன்‌ அறுவடை செய்வோருடன்‌ இருந்த தன்‌ 
தந்தையிடம்‌ சென்றான்‌. 

அவன்‌ தன்‌ தந்தையிடம்‌, ஜயோ! தலை வலிக்கிறது, தலை வலிக்கிறது என்று 
சொன்னான்‌. தந்தையும்‌ தம்‌ வேலையாள்‌ ஒருவனிடம்‌, நீ இவனை இவன்‌ தாயிடம்‌ பக்கிக்‌ 
கொண்டு போ என்றார்‌. 

அவன்‌ அப்படியே பிள்ளையைத்‌ பக்கிச்‌ சென்று அதன்‌ தாயிடம்‌ கொண்டுவந்து விட்டான்‌. 
நண்பகல்‌ வரை அவர்‌ மடியில்‌ கிடந்தபின்‌, அது இறந்து போனது. 

அவரோ கடவுளுடைய அடியவரின்‌ அறைக்குச்‌ சென்று, அவருடைய படுக்கையின்‌ மேல்‌ 
பிள்ளையைக்‌ கிடத்தினார்‌. பின்னர்‌ கதவைத்‌ பூட்டிவிட்டு வெளியே வந்தார்‌. 

தம்‌ கணவனை அழைத்து அவரிடம்‌, வேலைக்காரன்‌ ஒருவனை ஒரு கழுதையுடன்‌ 
என்னோடு அனுப்பி வைக்கவும்‌. கடவுளின்‌ அடியவரிடம்‌ நான்‌ உடனே போக வேண்டும்‌. 
விரைவில்‌ திரும்பி வருகிறேன்‌ என்றார்‌. 

அதற்கு அவருடைய கணவர்‌, நீர்‌ அவரிடம்‌ போக வேண்டிய காரணம்‌ என்ன? இன்று 
அமாவாசையும்‌ இல்லை: ஓய்வு நாளும்‌ இல்லையே! என்றார்‌. அதற்கு அப்பெண்‌, 
நல்லதற்குத்‌ தான்‌ என்றார்‌. 


24 


25 


26 


24 


28 


29 


30 


3l 


32 


33 


34 


35 


36 


24 


38 


39 


56 


கழுதைக்குச்‌ சேணமிடச்‌ செய்தபின்‌, அவர்‌ தம்‌ வேலையாளை நோக்கி, கழுதையை 
வேகமாக ஓட்டிச்‌ செல்‌. நான்‌ சொன்னால்‌ ஒழிய, அதன்‌ வேகத்தைக்‌ குறைக்காதே! 
என்றார்‌. 

அவ்வாறே அவர்‌ புறப்பட்டு, கர்மேல்‌ மலையிலிருந்து அடியவரிடம்‌ வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ 
தம்மை நோக்கி வருவதைத்‌ தொலையிலிருந்து பார்த்த எலிசா தம்‌ வேலையாள்‌ 
கேகசியை நோக்கி, 

இதோ! சூனேம்‌ பெண்‌ வருகிறாள்‌. அவளைச்‌ சந்திக்க உடனே விரைந்து செல்‌. 
அவளிடம்‌, “நீ நலமா? உன்‌ கணவர்‌ நலமா? உன்‌ குழந்தை நலமா?” என்று கோள்‌ என்றார்‌. 
அப்பெண்‌ மறுமொழியாக, ஆம்‌, நலமே என்றார்‌, பிறகு அவர்‌ மலையில்‌ இருந்த கடவுளின்‌ 
அடியவரிடம்‌ வந்து, அவர்‌ காலடிகளைப்‌ பற்றிக்‌ கொண்டார்‌. அவரை அப்புறப்படுத்த 
கேகசி அருகில்‌ வந்தபோது, கடவுளின்‌ அடியவர்‌, அவளை விட்டூவிடு, ஏனெனில்‌ அவளது 
உள்ளம்‌ துயரத்தில்‌ ஆழ்ந்துள்ளது. ஆண்டவர்‌ அதை எனக்கு அறிக்காமல்‌ மறைத்து 
விட்டார்‌ என்றார்‌. 

அப்பொழுது அப்பெண்‌ ஜயா! உம்மிடம்‌ நான்‌ மகப்பேறு கேட்டதுண்டா? “என்னை 
ஏமாற்ற வேண்டாம்‌” என்று உமக்கு நான்‌ முன்பே சொல்லவில்லையா? என்றார்‌. 
அப்பொழுது அவர்‌ கேகசியை நோக்கி, நீ இடுப்பை வரிந்து கட்டிக்‌ கொண்டு, எனது 
ஊன்று கோலை உன்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு போ. வழியில்‌ யாரையாவது கண்டால்‌ 
வணக்கம்‌ செய்யாதே. உனக்கு யாராவது வணக்கம்‌ செய்தாலும்‌ பதில்‌ வணக்கம்‌ 
செய்யாதே. என்‌ ஊன்றுகோலைப்‌ பிள்ளையின்‌ முகத்தின்‌ மேல்‌ வை என்றார்‌. 

ஆனால்‌, பிள்ளையின்‌ தாய்‌ வாழும்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! உம்‌ உயிர்மேலும்‌ ஆணை! 
உம்மை நான்‌ விடமாட்டேன்‌ என்றார்‌. 

எனவே எலிசா எழுந்து அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து சென்றார்‌. கேகசி இவர்களுக்கு 
முன்பே புறப்பட்டுச்‌ சென்று, ஊன்றுகோலைப்‌ பிள்ளையின்‌ முகத்தின்மேல்‌ வைத்தான்‌. 
ஆயினும்‌ பிள்ளைக்குப்‌ பேச்சுமில்லை, மூச்சுமில்லை. எனவே அவன்‌ தன்‌ தலைவரை 
எதிர்கொண்டு வந்து, பிள்ளை கண்‌ திறக்கவில்லை என்று அறிவித்தான்‌. 

எலிசா வீட்டினுள்‌ நுழைந்தபோது, இறந்த பிள்ளை தம்‌ படுக்கையில்‌ கிடப்பதைக்‌ 
கண்டார்‌. 

உடனே அவர்‌ உள்ளே சென்று, அவர்கள்‌ இருவரும்‌ வெளியே இருக்க, கதவைத்‌ 
தாழிட்டுக்‌ கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்‌. 

பின்பு படுக்கையின்‌ மேல்‌ ஏறி வாயோடு வாயும்‌ கண்களோடு கண்களும்‌, கைகளோடு 
கைகளும்‌ வைத்து பிள்ளையின்மேல்‌ படூத்தார்‌. உடனே பிள்ளையின்‌ உடம்பில்‌ சூடு 
ஏறியது. 

பின்பு கீழிறங்கி, அறையிலேயே அங்குமிங்கும்‌ உலாவினார்‌. மறுபடியும்‌ படுக்கையின்மேல்‌ 
ஏறி அவன்‌ மீது படுத்துக்‌ கொண்டார்‌. அப்பொழுது பிள்ளை ஏழுமுறை தும்மிய பின்‌ கண்‌ 
திறந்தது. 

எனவே எலிசா கேகசியைக்‌ கூப்பிட்டு, அந்த சூனேம்‌ பெண்ணை அழைத்து வா என்றார்‌. 
அவ்வாறே அவன்‌ அழைக்க, அவர்‌ எலிசாவிடம்‌ வந்தார்‌. அவர்‌ அப்பெண்ணை நோக்கி, 
உன்‌ மகனைத்‌ பக்கிக்கொள்‌ என்றார்‌. 

அப்பெண்‌ உள்ளே வந்து அவர்‌ காலடியில்‌ தரை மட்டும்‌ வீழ்ந்து வணங்கியபின்‌, தன்‌ 
மகனைத்‌ பக்கிக்கொண்டு போனார்‌. 

எலிசா கில்காலுக்குத்‌ திரும்பினார்‌. அப்பொழுது நாட்டில்‌ பஞ்சம்‌ நிலவியது. 
இறைவாக்கினர்‌ குழுவினர்‌ அவர்‌ முன்‌ அமர்ந்திருக்கையில்‌, எலிசா தம்‌ பணியாளன்‌ 
ஒருவனை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில்‌ இறைவாக்கினர்‌ 
குழுவினர்க்குக்‌ கூழ்‌ காய்ச்சு என்றார்‌. 

அப்பொழுது அவர்களுள்‌ ஒருவன்‌ காட்டுக்‌ கீரை பறிப்பதற்காக வயலுக்குச்‌ சென்றான்‌. 
அங்கே அவன்‌ பேய்க்குமட்டிக்‌ கொடியைக்‌ கண்டு, அதன்‌ காய்களைத்‌ தன்‌ போர்வை 
நிறையப்‌ பறித்துக்‌ கொண்டு வந்தான்‌. அவை என்னவென்று தெரியாமல்‌, அவற்றை 
நறுக்கிப்‌ பானையில்‌ போட்டு அவன்‌ வேக வைத்தான்‌. 


40 


41 


42 


43 


10 


57 


பின்பு அவன்‌ அவர்கள்‌ உண்ணுமாறு அதைப்‌ பறிமாறினான்‌. அவர்கள்‌ அந்தக்‌ கூழை 
உண்ணத்‌ தொடங்கியதும்‌, கடவுளின்‌ அடியவரே! பானையிலே நஞ்சு! என்று அலறினர்‌. 
அவர்களால்‌ அதை மேலும்‌ உண்ண முடியவில்லை. 

அப்பொழுது அவர்‌, கொஞ்சம்‌ மாவு கொண்டு வாருங்கள்‌ என்றார்‌. அவர்‌ அதை 
பானையில்‌ போட்டு, இவர்கள்‌ உண்ணும்படி இதைப்‌ பறிமாறுங்கள்‌ என்று சொன்னார்‌. 
பானையில்‌ இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. 

பாகால்‌ சாலிசாவைச்‌ சார்ந்த ஒரு மனிதர்‌ புது தானியத்தில்‌ செய்யப்பட்ட இருபது 
வாற்கோதுமை அப்பங்களையும்‌, தம்‌ கோணிப்‌ பையில்‌ முற்றிய தானியக்‌ கதிர்களையும்‌ 
கடவுளின்‌ அடியவரிடம்‌ கொண்டு வந்தார்‌. எலிசா, மக்களுக்கு உண்ணக்‌ கொடுூ என்றார்‌. 
அவருடைய பணியாளன்‌, இந்த மறு பேருக்கு இதை நான்‌ எப்படிப்‌ பரிமாறுவேன்‌? 
என்றான்‌. அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்‌ கொடு. ஏனெனில்‌ “உண்ட 
பின்னும்‌ மீதி இருக்கும்‌“ என்று ஆண்டவர்‌ கூறுகிறார்‌ என்றார்‌. 

அவ்வாறே அவன்‌ அவர்களுக்குப்‌ பரிமாற, அவர்கள்‌ உண்டனர்‌. ஆண்டவரது வாக்கின்படி 
மீதியும்‌ இருந்தது. 


அதிகாரம்‌ 5. 


சிரியா மன்னனின்‌ படைத்தலைவனான நாமான்‌ தம்‌ தலைவனிடம்‌ சிறப்பும்‌ நன்மதிப்பும்‌ 
பெற்றிருந்தார்‌. ஏனெனில்‌ அவர்‌ மூலமாய்‌ ஆண்டவர்‌ சிரியாவுக்கு வெற்றி 
அளித்திருந்தார்‌. அவர்‌ வலிமை மிக்க வீரர்‌: ஆனால்‌ தொழுநோயாளி. 

சிரியா நாட்டினர்‌ ஒருமுறை கொள்ளையடிக்கச்‌ சென்ற பொழுது, இஸ்ரயேலைச்‌ சார்ந்த 
ஒரு சிறுமியைக்‌ கடத்திக்‌ கொண்டு வந்திருந்தனர்‌. அவள்‌ நாமானின்‌ மனைவிக்குப்‌ 
பணிவிடை புரிந்து வந்தாள்‌. 

அவள்‌ தன்‌ தலைவியை நோக்கி, என்‌ தலைவர்‌ சமாரியாவில்‌ இருக்கும்‌ இறைவாக்கினர்‌ 
முன்னிலையில்‌ சென்றாரெனில்‌, அவர்‌ இவரது தொழுநோயைக்‌ குணமாக்குவார்‌ 
என்றாள்‌. 

எனவே நாமான்‌ தம்‌ தலைவனிடம்‌ சென்று, இஸ்ரயேல்‌ நாட்டைச்‌ சார்ந்த சிறுமி 
இன்னின்னவாறு கூறுகின்றாள்‌ என்று அவனுக்குத்‌ தெரிவித்தார்‌. 

அப்பொழுது சிரியா மன்னர்‌, சென்று வாரும்‌. நான்‌ இஸ்ரயேல்‌ அரசனுக்கு மடல்‌ 
தருகிறேன்‌ என்றார்‌. எனவே நாமான்‌ ஏறத்தாழ நாடீறு கிலோ வெள்ளியையும்‌, ஆறாயிரம்‌ 
பொற்காசுகளையும்‌, பத்துப்‌ பட்டாடைகளையும்‌ எடுத்துக்கொண்டு பயணமானார்‌. 

அவர்‌ இஸ்ரயேல்‌ அரசனிடம்‌ அம்மடலைக்‌ கொடுத்தார்‌. அதில்‌, இத்துடன்‌, என்‌ 
பணியாளன்‌ நாமானை உம்மிடம்‌ அனுப்புகிறேன்‌. அவனது தொழு நோயை நீர்‌ குணமாக்க 
வேண்டும்‌ என்று எழுதப்பட்டிருந்தது. 

இஸ்ரயேல்‌ அரசன்‌ அம்மடலைப்‌ படித்தவுடன்‌ தன்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்‌ கொண்டு, 
நானென்ன கடவுளா? உயிரைக்‌ கொடுக்கவும்‌, உயிரை எடுக்கவும்‌ என்னால்‌ இயலுமா? 
சிரியா மன்னன்‌ ஒருவனை என்னிடம்‌ அனுப்பி அவனுக்குள்ள தொழு நோயைக்‌ 
குணப்படுத்தச்‌ சொல்கிறானே! என்னோடு போரிட அவன்‌ வாய்ப்புத்‌ தேடூுவதைப்‌ 
பார்த்தீர்களா! என்று கூறினான்‌. 

கடவுளின்‌ அடியவரான எலிசா இஸ்ரயேல்‌ அரசன்‌ இவ்வாறு தன்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்‌ 
கொண்ட செய்தியைக்‌ கேள்வியுற்று அவனிடம்‌ ஆளனுப்பி, நீர்‌ ஏன்‌ உம்‌ ஆடைகளைக்‌ 
கிழித்துக்‌ கொண்டீர்‌? அவன்‌ என்னிடம்‌ வரட்டும்‌. இஸ்ரயேலில்‌ ஓர்‌ இறைவாக்கினர்‌ 
உள்ளார்‌ என அவன்‌ அறியட்டும்‌ என்று சொன்னார்‌. 

அவ்வாறே நாமான்‌ தம்‌ குதிரைகளுடனும்‌ தேருடனும்‌ எலிசா விட்டு வாயில்முன்‌ வந்து 
நின்றார்‌. 

எலிசா, நீ போய்‌ யோர்தானில்‌ ஏழுமுறை மூழ்கினால்‌, உன்‌ உடல்‌ நலம்‌ பெறும்‌ என்று 
ஆளனுப்பிச்‌ சொல்லச்‌ சொன்னார்‌. 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


58 


எனவே, நாமான்‌ சினமுற்று வெளியேறினார்‌. அப்பொழுது அவர்‌, அவர்‌ என்னிடம்‌ வந்து, 
என்‌ அருகில்‌ நின்று, தம்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ பெயரைக்‌ கூவியழைத்து, 
தொழுநோய்‌ கண்ட இடத்தின்மேல்‌ தம்‌ கையை அசைத்துக்‌ குணப்படுத்துவார்‌ என்று 
நான்‌ எண்ணியிருந்தேன்‌. 

அபானா, பர்பார்‌ என்ற தமஸ்கு நதிகள்‌ இஸ்ரயேலில்‌ உள்ள ஆறுகள்‌ அனைத்தையும்விட 
மேலானவை அல்லவா? அவற்றில்‌ மூழ்கி நான்‌ நலமடைய முடியாதா? என்று கூறி 
ஆத்திரமாய்த்‌ திரும்பிச்‌ செல்லலானார்‌. 

அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள்‌ அவரை அணுகி, அவரிடம்‌, எம்‌ தந்தையே! 
இறைவாக்கினர்‌ இதைவிட அரிதான ஒன்றை உமக்குக்‌ கூறி இருந்தால்‌, நீர்‌ அதைச்‌ 
செய்திருப்பீர்‌ அல்லவா? மாறாக, “மூழ்கி எழும்‌: நலமடைவீர்‌” என்று அவர்‌ கூறும்போது 
அதை நீர்‌ செய்வதற்கென்ன? என்றனர்‌. 

எனவே நாமான்‌ புறப்பட்டுச்‌ சென்று கடவுளின்‌ அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில்‌ 
ஏழுமுறை மூழ்கியெழ, அவர்‌ நலமடைந்தார்‌. அவரது உடல்‌ சிறுபிள்ளையின்‌ 
உடலைப்போல்‌ மாறினது. 

பின்பு அவர்‌ தம்‌ பரிவாரம்‌ அனைத்துடன்‌ கடவுளின்‌ அடியவரிடம்‌ திரும்பி வந்து, 
இஸ்ரயேலைத்‌ தவிர வேறு எந்த நாட்டிலும்‌ கடவுள்‌ இல்லையென இப்போது உறுதியாக 
அறிந்து கொண்டேன்‌. இதோ, உம்‌ அடியான்‌! எனது அன்பளிப்பை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 


என்றார்‌. 

அதற்கு எலிசா, நான்‌ பணியும்‌ வாழும்‌ ஆண்டவர்மேல்‌ ஆணை! நான்‌ எதையும்‌ 
ஏற்றுக்கொள்ளேன்‌ என்றார்‌. நாமான்‌ எவ்வளவோ வற்புறுத்தியும்‌ அவர்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 


அப்பொழுது நாமான்‌ அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும்‌. ஆயினும்‌ ஒரு சிறு 
வேண்டுகோள்‌: இரு கழுதைப்‌ பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச்‌ செல்ல உம்‌ 
அடியானுக்கு அனுமதி தாரும்‌. இனிமேல்‌ உம்‌ அடியானாகிய நான்‌ ஆண்டவரைத்‌ தவிர 
தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒரு போதும்‌ செலுத்தமாட்டேன்‌. 

ஆயினும1 ஒரு காரியத்திற்காக உம்‌ அடியானாகிய என்னை ஆண்டவர்‌ மன்னிப்பாராக! 
என்‌ தலைவன்‌ வழிபடுவதற்காக ரிம்மோன்‌ கோவிலுக்குச்‌ சென்று என்‌ கையில்‌ சாய்ந்து 
கொண்டு அதனை வணங்குகையில்‌ நானும்‌ அங்குத்‌ வலை வணங்க நேரிட்டால்‌, உம்‌ 
அடியானாகிய என்னை அச்செயலுக்காக ஆண்டவர்‌ மன்னிப்பாராக! என்றார்‌. 

அதற்கு எலிசா, அமைதியுடன்‌ சென்று வாரும்‌ என்றார்‌. நாமான்‌ அவரிடமிருந்து 
விடைபெற்றுச்‌ சற்றுத்‌ பரம்‌ போனபின்‌, 

கடவுளின்‌ அடியவரான எலிசாவின்‌ பணியாளன்‌ கேகசி, என்‌ தலைவர்‌ இந்தச்‌ சிரியா 
நாட்டு நாமானிடமிருந்து அவன்‌ கொண்டு வந்தவற்றில்‌ எதையும்‌ பெறாமல்‌ அவனை 
விட்டுவிட்டார்‌. வாழும்‌ ஆண்டவர்‌ மேல்‌ ஆணை! அவர்‌ பின்‌ ஓடி அவரிடமிருந்து 
எதையாவது வாங்கிக்‌ கொள்வேன்‌ என்று சொல்லிக்‌ கொண்டான்‌. 

எனவே கேகசி நாமான்‌ பின்னே ஓடிவந்தான்‌. அவன்‌ ஓடிவருவதை நாமான்‌ கண்டு தம்‌ 
தேரிலிருந்து விரைவாய்‌ இறங்கி அவனை எதிர்கொண்டு போய்‌, என்ன, எல்லாம்‌ நலமா? 
என்று வினவினார்‌. 

அவன்‌ மறுமொழியாக, ஆம்‌, எல்லாம்‌ நலமே! என்‌ தலைவர்‌ தங்களிடம்‌ என்னை அனுப்பி, 
“இறைவாக்கினர்‌ குழுவினரான இரண்டு இளைஞர்‌ எப்ராயிம்‌ மலைநாட்டிலிருந்து 
இப்பொழுது தான்‌ வந்துள்ளனர்‌. அவர்களுக்கு நாற்பது கிலோ வெள்ளியும்‌ இரண்டு 
பட்டாடைகளும்‌ கொடுத்து அனுப்பும்‌” என்று சொல்லச்‌ சொன்னார்‌ என்றான்‌. 

அதற்கு நாமான்‌, எண்பது கிலோ வெள்ளியை ஏற்றுக்‌ கொள்ள மனம்‌ வையும்‌ என்று 
சொல்லி அவனை வற்புறுத்தி, இரு பைகளில்‌ எண்பது கிலோ வெள்ளியைக்‌ கட்டி 
இரண்டு பட்டாடைகளோடூ இரு பணியாளரிடம்‌ கொடுக்க, அவர்கள்‌ அவற்றை அவனுக்கு 
முன்னே கொண்டு சென்றனர்‌. 

கேகசி மலையை வந்தடைந்ததும்‌ அவர்களிடமிருந்து அவற்றைப்‌ பெற்றுத்‌ தன்‌ வீட்டில்‌ 
வைத்துக்‌ கொண்டான்‌. பின்னர்‌ அவர்களை அனுப்பி வைக்க, அவர்களும்‌ திரும்பிச்‌ 
சென்றனர்‌. 


25 


26 


2 


10 


11 


12 


13 


14 


59 


அவன்‌ தன்‌ தலைவரிடம்‌ வந்து அவர்முன்‌ நின்றான்‌. எலிசா அவனை நோக்கி, கேகசி! நீ 
எங்கிருந்து வருகிறாய்‌? என்று கேட்டார்‌. அவன்‌, அடியேன்‌ எங்கும்‌ செல்லவில்லை 
என்றான்‌. 

அதற்கு அவர்‌, அந்த ஆள்‌ தேரினின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான்‌ 
ஞானத்தால்‌ அறிந்தேன்‌. வெள்ளி, ஆடைகள்‌, ஒலிவத்‌ தோப்புகள்‌, திராட்சைத்‌ 
தோட்டங்கள்‌, ஆடுமாடுகள்‌, வேலைக்காரர்கள்‌, வேலைக்காரிகள்‌- இவைகளைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள இதுவா சமயம்‌? 

எனவே, நாமானின்‌ தொழுநோய்‌ உன்னையும்‌ உன்‌ வழிவந்தோரையும்‌ என்றென்றும்‌ 
பீடிக்கும்‌! என்றார்‌. அவ்வாறே அவனுக்குத்‌ தொழுநோய்‌ பிடிக்க, அவன்‌ உடம்பெல்லாம்‌ 
வெண்பனி போலாயிற்று. அவன்‌ அவரை விட்டுப்‌ பிரிந்து சென்றான்‌. 


அதிகாரம்‌ 6. 


ஒரு நாள்‌ இறைவாக்கினர்‌ குழுவினர்‌ எலிசாவை நோக்கி, உம்மோடு நாங்கள்‌ வாழும்‌ 
இந்த இடம்‌ மிகக்‌ குறுகியதாய்‌ உள்ளது. 

எனவே நாங்கள்‌ யோர்தானுக்குச்‌ சென்று ஆளுக்கொரு உத்திரம்‌ கொண்டூ வந்து 
வீடொன்று கட்டி அதில்‌ குடிபுகுவோம்‌ என்றனர்‌. அதற்கு அவர்‌, போய்‌, வாருங்கள்‌ 
என்றார்‌. 

அவர்களில்‌ ஒருவன்‌, நீரும்‌ உம்‌ அடியாராகிய எம்மோடு வாரும்‌ என்று அழைத்தான்‌. 
நானும்‌ வருகிறேன்‌ என்று அவர்‌ கூறினார்‌. 

எனவே அவரும்‌ அவர்களுடம்‌ யோர்தானுக்குச்‌ சென்றார்‌. 

அவர்கள்‌ மரங்களை வெட்டி வீழ்த்தினர்‌. அவ்வாறு ஒருவன்‌ உத்திரம்‌ 
வெட்டிக்கொண்டிருந்தபோது அவனது கோடரி கழன்று தண்ணீரில்‌ விழுந்தது. உடனே 
அவன்‌ ஜயோ! என்‌ தலைவரே, இது இரவல்‌ பொளாயிற்றே! என்று கத்தினான்‌. 
அப்போது கடவுளின்‌ அடியவர்‌, அது எங்கு வீழ்ந்தது என்று கேட்டார்‌. அவனும்‌ அந்த 
இடத்தைக்‌ காட்டினான்‌. உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அங்கு எறியவே 
கோடரியும்‌ மிதக்கத்‌ தொடங்கியது. 

அவர்‌ அதை எடுத்துக்‌ கொள்‌ என்று அவனிடம்‌ கூற, அவனும்‌ கை நீட்டி அதை எடுத்துக்‌ 
கொண்டான்‌. 

சிரியாவின்‌ மன்னன்‌ இஸ்ரயேல்‌ நாட்டின்‌ மீது போர்‌ தொடுத்தான்‌. அப்பொழுது அவன்‌ 
தன்‌ அலுவலரோடு கலந்து பேசி, இந்த இடத்தில்‌ பாளையம்‌ இறங்குவோம்‌ என்றான்‌. 
அப்பொழுது கடவுளின்‌ அடியவர்‌ இஸ்ரயேல்‌ அரசனிடம்‌ ஆளனுப்பி, அந்த இடத்திற்குப்‌ 
போகாமல்‌ எச்சரிக்கையாயிரும்‌, ஏனெனில்‌ அங்கே சிரியர்‌ பதுங்கி இருக்கின்றனர்‌ 
என்று சொல்லச்‌ சொன்னார்‌. 

இஸ்ரயேல்‌ அரசன்‌ கடவுளின்‌ அடியவர்‌ எச்சரித்துக்‌ குறிப்பிட்ட ஒவ்வோர்‌ இடத்திற்கும்‌ 
ஆளனுப்பினான்‌. இவ்வாறு அவன்‌ தன்னைக்‌ காத்துக்‌ கொண்டது ஒருமுறை, இருமறை 
அல்ல. 

இதன்‌ பொருட்டுச்‌ சிரியாவின்‌ அரசன்‌, நெஞ்சம்‌ கொதித்துத்‌ தன்‌ பணியாளர்களைக்‌ 
கூப்பிட்டு, இஸ்ரயேல்‌ அரனுக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவன்‌ இருக்கின்றான்‌. அவன்‌ 
யாரென்று தெரிய வேண்டும்‌ என்றான்‌. 

பணியாளருள்‌ ஒருவன்‌ அவனை நோக்கி, என்‌ தலைவரான அரசே! அப்படி ஒருவனும்‌ 
இங்கில்லை. ஆனால்‌, இஸ்ரயேலில்‌ இருக்கும்‌ எலிசா என்ற இறைவாக்கினர்‌ தாங்கள்‌ 
பள்ளியறையில்‌ பேசுவதைக்கூடத்‌ தம்‌ அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார்‌ என்றான்‌. 
அதற்கு அரசன்‌, நீங்கள்‌ போய்‌, அவர்‌ எங்கு இருக்கிறார்‌ என்று பார்த்து வாருங்கள்‌. நான்‌ 
ஆள்களை அனுப்பி அவரைப்‌ பிடிக்கச்‌ செய்வேன்‌ என்றான்‌. “அவர்‌ தோத்தானில்‌ 
இருக்கிறார்‌” என்று தெரிவிக்கப்பட்டது. 

ஆதலால்‌ அரசன்‌ அங்குக்‌ குதிரைகளையும்‌, தேர்களையும்‌ பெரிய படையையும்‌ 
அனுப்பினான்‌. அவர்கள்‌ இரவோடு இரவாக வந்து நகரைச்‌ சூழ்ந்து கொண்டனர்‌. 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


60 


கடவுளுடைய அடியவரின்‌ வேலைக்காரன்‌ வைகறையில்‌ எழுந்து வெளியே வந்தான்‌. 
அப்பொழுது படைகளும்‌, குதிரைகளும்‌, தேர்களும்‌ நகரைச்‌ சூழ்ந்திருக்கக்‌ கண்டு, 
ஜயோ! என்‌ தலைவரே, என்ன செய்வோம்‌? என்று கதறினான்‌. 

அதற்கு அவர்‌, அஞ்ச வேண்டாம்‌. அவர்களோடு இருப்பவர்களைவிட நம்மோடு 
இருப்பவர்கள்‌ அதிகம்‌ என்றார்‌. 

பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன்‌ பார்க்கும்படி இவன்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌! என்று 
வேண்டினார்‌. ஆண்டவர்‌ அவ்விதமே வேலைக்காரனின்‌ கண்களைத்‌ திறந்தார்‌. இதோ! 
மலை எங்கணும்‌ நெருப்புக்‌ குதிரைகளும்‌, தேர்களும்‌ எலிசாவைச்‌ சூழ்ந்து நிற்பதைக்‌ 
கண்டான்‌. 

சிரியா நாட்டினர்‌ அவரை நெருங்கி வந்த பொழுது, எலிசா ஆண்டவரை நோக்கி, 
இவ்வினத்தாரைக்‌ குருடாக்கியருளும்‌ என்று மன்றாடினார்‌. உடனே ஆண்டவர்‌ 
எலிசாவின்‌ மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களைக்‌ குருடாக்கினார்‌. 

அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது நீங்கள்‌ செல்ல வேண்டிய பாதையுமல்ல, 
நகருமல்ல. என்னைப்‌ பின்‌ தொடருங்கள்‌. நீங்கள்‌ தேடும்‌ மனிதனிடம்‌ நான்‌ உங்களை 
அழைத்துச்‌ செல்வேன்‌ என்று சொல்லி அவர்களைச்‌ சமாரியாவிற்கு அழைத்துச்‌ 


சென்றார்‌. 
அவர்கள்‌ அந்நகருக்குள்‌ நுழைந்ததும்‌ எலிசா, ஆண்டவரே! இவர்கள்‌ பார்வை பெறும்படி 
இவர்கள்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌! என்றார்‌. ஆண்டவர்‌ அவர்கள்‌ கண்களைத்‌ 


திறக்கவே, சமாரிய நகரின்‌ நடுவில்‌ தாங்கள்‌ இருப்பதை இவர்கள்‌ கண்டனர்‌. 

இஸ்ரயேல்‌ அரசன்‌ அவர்களைக்‌ கண்டவுடன்‌ எலிசாவை நோக்கி, என்‌ தந்தையே! 
இவர்களை நான்‌ வெட்டி வீழ்த்தட்டுமா? என்றான்‌. 

அதற்கு அவர்‌, கொல்லாதே! நீ சிறைப்படுத்தியவர்களை நீயே உன்‌ வாளினாலோ 
அம்பினாலோ கொல்வாயா? எனவே அவர்கள்‌ பசிதாகம்‌ தீர அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடு. அவர்கள்‌ தங்கள்‌ தலைவனிடம்‌ திரும்பிச்‌ செல்லட்டும்‌ என்றார்‌. 
அவ்வாறே அரசன்‌ அவர்களுக்குப்‌ பெரிய விருந்தளித்தான்‌. அவர்களும்‌ உண்டு குடித்தனர்‌. 
பின்னர்‌ அவன்‌ அவர்களை அனுப்பி வைத்தான்‌. அவர்களும்‌ தங்கள்‌ தலைவனிடம்‌ திரும்பிச்‌ 
சென்றனர்‌. அதன்பின்‌ சிரியாக்‌ கொள்ளைக்‌ கூட்டத்தினர்‌ இஸ்ரயேல்‌ நாட்டுக்குள்‌ 
காலெடுத்து வைக்கவில்லை. 

பின்னர்‌ சிரியா மன்னன்‌ பெனதாது தன்‌ முழுப்‌ படையையும்‌ திரட்டிக்‌ கொண்டு 
சமாரியாவுக்குச்‌ சென்று அதை முற்றுகையிட்டான்‌. 

எனவே சமாரியாவில்‌ கொடிய பஞ்சம்‌ ஏற்பட்டது. ஒரு கழுதைத்‌ தலை, எண்பது 
வெள்ளிக்‌ காசுக்கும்‌, புறாவின்‌ எச்சம்‌ கால்படி ஜந்து வெள்ளிக்‌ காசுக்கும்‌ விற்கும்‌ 
அளவுக்கு முற்றுகை கடுமையாய்‌ இருந்தது. 

இஸ்ரயேலின்‌ அரசன்‌ நகர மதில்மேல்‌ நடந்து செல்கையில்‌ ஒரு பெண்‌, அரசே, என்‌ 
தலைவரே! என்னைக்‌ காப்பாற்றும்‌! என்று கூக்குரலிட்டாள்‌. 

அதற்கு அவன்‌, ஆண்டவரே, உன்னைக்‌ காப்பாற்றவில்லையெனில்‌, நான்‌ எப்படி 
உன்னைக்‌ காப்பாற்றுவது? களஞ்சியத்திலிருந்தா? ஆலையிலிருந்தா? என்றான்‌. 

பின்னும்‌ அரசன்‌ அவளிடம்‌, உனக்கு என்ன வேண்டும்‌? என்று கேட்டான்‌. அதற்கு அவள்‌, 
இதோ! ஒரு நாள்‌ இந்தப்‌ பெண்‌ என்னை நோக்கி, “இன்று நாம்‌ உண்பதற்கு உன்‌ 
மகனைக்‌ கொடூ: நாளை என்‌ மகனைத்‌ தின்போம்‌” என்றாள்‌, 

அவ்வாறே நாங்கள்‌ என்‌ மகனைச்‌ சமைத்துத்‌ தின்றோம்‌. மறுநாள்‌ நான்‌ அவளிடம்‌, “நாம்‌ 
உண்ணும்படி என்‌ மகனைக்‌ கொடு!” என்றேன்‌. ஆனால்‌ அவளோ தன்‌ மகனை ஒளித்து 
வைத்துவிட்டாள்‌ என்று சொன்னாள்‌. 

அரசன்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கேட்டவுடன்‌, தன்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்‌ கொண்டான்‌. 
அவன்‌, நகர மதில்‌ வழியாக நடந்து செல்கையில்‌, தன்‌ உடலின்மேல்‌ கோணியாடை 
அணிந்திருந்ததை மக்கள்‌ கண்டனர்‌. 

அரசன்‌, இன்றைக்குள்‌ நான்‌ சாபாற்றின்‌ மகன்‌ எலிசாவின்‌ தலையை வெட்டாது விட்டால்‌ 
கடவுள்‌ என்னை இப்படியும்‌ இதற்கு மேலும்‌ தண்டிப்பாராக! என்றான்‌. 

அப்பொழுது எலிசா தம்‌ வீட்டில்‌ பெரியோர்களுடன்‌ அமர்ந்திருந்தார்‌. அரசன்‌ 
தனக்குமுன்‌ ஒரு மனிதனை அவரிடம்‌ அனுப்பியிருந்தான்‌. அத்பதன்‌ வருவதற்குள்‌ எலிசா 


33 


10 


61 


தம்மோடு இருந்த பெரியோர்களை நோக்கி, இந்தக்‌ கொலைகார மகன்‌ என்‌ தலையை 
வெட்டும்படி, இதோ ஒருவனை அனுப்பிமிருப்பது தெரியவில்லையா? அத்பதன்‌ 
வரும்பொழுது அவன்‌ உள்ளே வராதவாறு கதவை அடைத்து விடுங்கள்‌. அவனைப்‌ 
பின்தொடர்ந்து வரும்‌ அவன்‌ தலைவனின்‌ காலடி ஓசையும்‌ இதோ கேட்கிறதல்லவா? 
என்றார்‌. 

இவ்வாறு அவர்‌ அவர்களுடன்‌ பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, அரசன்‌ அவரிடம்‌ வந்து 
சேர்ந்தான்‌. அப்பொழுது அவன்‌, இந்தத்‌ தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது! 
அப்படியிருக்க ஆண்டவருக்காக நான்‌ இன்னும்‌ ஏன்‌ காத்திருக்க வேண்டும்‌? என்றான்‌. 


அதிகாரம்‌ 7. 


அப்பொழுது எலிசா, ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌. ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
நாளை இந்நேரம்‌ சமாரிய நகர வாயிலில்‌ ஒரு மரக்கால்‌ கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்‌ 
காசுக்கும்‌, இரண்டு மரக்கால்‌ வாற்கோதுமை ஒரு வெள்ளிக்‌ காசுக்கும்‌ விற்கப்படும்‌ 
என்றார்‌. 

அரசனுக்குப்‌ பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின்‌ அடியவரை நோக்கி, இதோ பாரும்‌! 
ஆண்டவர்‌ வானின்‌ கதவுகளைத்‌ திறந்து விட்டாலும்‌ இத்தகைய காரியம்‌ நடக்குமா? 
என்று கேட்டான்‌. அதற்கு அவர்‌, இதை நீ உன்‌ கண்களால்‌ காண்பாய்‌. ஆனால்‌ அதில்‌ நீ 
எதையும்‌ உண்ணமாட்டாய்‌ என்றார்‌. 

நகர வாயிலின்‌ அருகே நான்கு தொழுநோயாளிகள்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ ஒருவர்‌ 
ஒருவரிடம்‌, சாவை எதிர்நோக்கி, நாம்‌ ஏன்‌ இங்கு உட்கார்ந்து இருக்க வேண்டும்‌? நாம்‌ 
நகருக்குள்‌ செல்வோமாயின்‌, நகரில்‌ பஞ்சம்‌ இருப்பதால்‌, நாம்‌ செத்தப்‌ போவோம்‌. 
இங்கேயே தங்கி இருந்தாலும்‌ சாக வேண்டியதுதான்‌. வாருங்கள்‌! சிரியாவின்‌ 
பாசறைக்குச்‌ சென்று தஞ்சம்‌ புகுவோம்‌. அவர்கள்‌ நம்மை வாழவிட்டால்‌, நாம்‌ உயிர்‌ 
பிழைப்போம்‌. அவர்கள்‌ நம்மைக்‌ கொன்றுபோட்டால்‌ செத்துப்போவோம்‌ என்று பேசிக்‌ 
கொண்டனர்‌. 

இருள்‌ கவிழ்ந்த வேளையில்‌ அவர்கள்‌ சிரியரின்‌ பாசறையின்‌ எல்லையை 
நெருங்கியபோது, அங்கே ஒருவரும்‌ இல்லை. 

ஏனெனில்‌ தேர்கள்‌, குதிரைகள்‌, பெரும்‌ படை ஆகியவற்றின்‌ பேரொலியை சிரியாப்‌ 
படையினர்‌ கேட்கும்படி “தலைவர்‌” செய்திருந்தார்‌. எனவே அவர்கள்‌ ஒருவர்‌ ஒருவரை 
நோக்கி, இதோ! இஸ்ரயேல்‌ அரசன்‌ தனக்குத்‌ துணையாக இத்திய அரசர்களையும்‌ 
எகிப்தி அரசர்களையும்‌ கூலிக்கு அமர்த்திக்‌ கொண்டு நம்மைத்‌ தாக்க வருகிறான்‌ என்று 
சொல்லிக்கொண்டனர்‌. 

எனவே அவர்கள்‌ இருள்‌ கவிழ்ந்த வேளையில்‌ ஓட்டம்பிடித்தனர்‌. தங்கள்‌ 
கூடாரங்களையும்‌, கழுதைகளையும்‌, பாசறையையும்‌ அப்படியே விட்டுவிட்டு 
உயிருக்காகத்‌ தப்பி ஓடினர்‌. 

ஆகவே இந்தத்‌ தொழுநோயாளிகள்‌ பாசறையின்‌ எல்லையை நெருங்கி, ஒரு 
கூடாரத்தின்‌ உள்ளே நுழைந்து அங்கே உண்டூ குடித்தனர்‌. மேலும்‌ அங்கிருந்த வெள்ளி, 
பொன்‌, ஆடைகள்‌ முதலியவற்றை எடூத்துக்கொண்டுபோய்‌ ஒளித்து வைத்தனர்‌. மீண்டும்‌ 
திரும்பி வந்து வேறொரு கூடாரத்தில்‌ புகுந்து அங்கிருந்தவற்றை எடுத்து 
க்கொண்டுபோய்‌ ஒளித்துவைத்தனர்‌. 

பிறகு அவர்கள்‌ ஒருவர்‌ ஒருவரிடம்‌, இன்று நாம்‌ இப்படிச்‌ செய்வது சரியன்று. இந்நாள்‌ 
நல்ல செய்தியின்‌ நாள்‌. நாளைக்‌ காலை வரை இதை வெளியிடாது மெளனமாய்‌ 
இருந்தால்‌, நாம்‌ குற்றவாளிகள்‌ ஆவோம்‌. வாருங்கள்‌! நாம்‌ போய்‌ அரச மாளிகையில்‌ 
இதை அறிவிப்போம்‌ என்று சொல்லிக்கொண்டனர்‌. 

அவர்கள்‌ சென்று நகர வாயிற்‌ காவலனை அணுகி, நாங்கள்‌ சிரியாவின்‌ பாசறைக்குள்‌ 
சென்றோம்‌. அங்கு யாரையும்‌ காணவில்லை. அங்குக்‌ கட்டியிருந்த குதிரைகளும்‌ 
கழுதைகளும்‌, கூடாரங்களும்‌ அப்படியே இருந்தன என்று தெரிவித்தனர்‌. 


11 


12 


13 


14 


15 


16 


1.7 


18 


19 


62 


வாயிற்‌ காவலர்‌ இதை உரத்த குரலில்‌ சொல்ல, அது உள்ளே அரச மாளிகைக்குத்‌ 
தெரிவிக்கப்பட்டது. 

அரசன்‌ இரவிலேயே எழுந்து தன்‌ பணியாளரை நோக்கி, சிரியர்‌ நமக்கு எதிராகச்‌ செய்து 
ள்ளதைக்‌ கேளுங்கள்‌: நாம்‌ பட்டினியால்‌ வருந்துவதை அறிந்து, அவர்கள்‌ தங்கள்‌ 
பாசறையை விட்டூ வெளியேறி, “இஸ்ரயேலர்‌ நகரிலிருந்து வெளியேறுவார்‌ அப்பொழுது 
நாம்‌ அவர்களை உயிரோடு பிடித்துக்கொண்டு நகரினுள்‌ நுழையலாம்‌” என்று எண்ணி 
வயல்வெளிகளில்‌ ஒளிந்திருக்கின்றனர்‌ என்றான்‌. 

அவனுடைய பணியாளருள்‌ ஒருவன்‌, இங்கே எஞ்சியுள்ள குதிரைகளுள்‌ ஐந்தினைச்‌ சிலர்‌ 
ஓட்டிக்கொண்டு செல்லட்டும்‌. இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரயேலர்‌ அனைவருக்கும்‌ 
நேரிடுவதை அவர்களுக்கும்‌ நேரிடட்டும்‌. ஆம்‌: ஏற்கெனவே அழிவுக்குள்ளான இஸ்ரயேலர்‌ 
அனைவரையும்போல்‌ இவர்களும்‌ அழிவுக்கு உள்ளாவர்‌. எனவே அவர்களை அனுப்பிப்‌ 
பார்ப்போம்‌ என்றான்‌. 

அவ்வாறே இரண்டு குதிரைத்‌ தேர்கள்‌ கொண்டு வரப்பட்டன. அவற்றில்‌ அரசன்‌ சிலரைச்‌ 
சிரியர்‌ பாசறைக்கு அனுப்பி, சென்று பாருங்கள்‌ என்று கட்டளையிட்டான்‌. 

அவர்களோ சிரியரைத்‌ தேடி யோர்தான்வரை போனார்கள்‌. இதோ! சிரியர்‌ தப்பிஓடிய 
வேகத்தில்‌ விட்டெறிந்த ஆடைகளும்‌ படைக்கலன்களும்‌ சிதறிக்‌ கிடந்தன. அத்பதர்கள்‌ 
அரசனிடம்‌ திரும்பிவந்து அதைத்‌ தெரிவித்தனர்‌. 

உடனே மக்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்று சிரியர்‌ பாசறையைக்‌ கொள்ளையடித்தனர்‌. இவ்வாறு 
ஆண்டவரின்‌ வாக்கின்படி ஒரு மரக்கால்‌ கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும்‌ 
இரண்டு மரக்கால்‌ வாற்கோதுமை ஒரு வெள்ளிக்‌ காசுக்கும்‌ விற்கப்பட்டன. 

அரசன்‌ தனக்குப்‌ பக்க பலமாயிருந்த அதிகாரியிடம1 நகர்வாயிலின்‌ காவல்‌ பொறுப்பை 
ஒப்படைத்திருந்தான்‌. மக்கள்‌ நகர்வாயிலில்‌ அவனை மிதித்துப்‌ போடவே, அவன்‌ இறந்து 
போனான்‌. இவ்வாறு கடவுளின்‌ அடியவர்‌ தம்மிடம்‌ வந்த அரசனுக்கு அறிவித்தபடியே 
நடந்தது. 

இங்ஙனம்‌, நாளை இந்நேரம்‌ சமாரிய நகர வாயிலில்‌ இரண்டு மரக்கால்‌ வாற்கோதுமை, 
ஒரு வெள்ளிக்‌ காசுக்கும்‌, ஒரு மரக்கால்‌ கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்‌ காசுக்கும்‌ 
விற்கப்படும்‌ என்று கடவுளின்‌ அடியவர்‌ அரசனிடம்‌ கூறியிருந்த வாக்கு நிறைவேறியது. 
ஏனெனில்‌, அந்த அதிகாரி கடவுளின்‌ அடியவரை நோக்கி, இதோ! பாரும்‌ ஆண்டவர்‌ 
வானின்‌ கதவுகளைத்‌ திறந்துவிட்டாலும்‌ இத்தகைய காரியம்‌ நடக்குமா? என்று 
கேட்டிருந்தான்‌. அதற்கு அவர்‌, இதை நீ உன்‌ கண்களால்‌ காண்பாய்‌. ஆனால்‌ அதில்‌ 
எதையும்‌ நீ உண்ணமாட்டாய்‌ என்று கூறியிருந்தார்‌. 

அவ்வாறே அவனுக்கு நேரிட்டது. மக்கள்‌ அவனை நகர வாயிலில்‌ மிதித்துப்போட அவனும்‌ 
இறந்து போனான்‌. 


அதிகாரம்‌ 8. 


எலிசா தாம்‌ உயிர்ப்பித்துக்‌ கொடுத்த சிறுவனின்‌ தாயான பெண்ணை நோக்கி, நீயும்‌ உன்‌ 
குடும்பத்தினரும்‌ இவ்விடத்தை விட்டுப்‌ புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறோர்‌ 
இடத்தில்‌ தங்கியிருங்கள்‌. ஏனெனில்‌ ஆண்டவர்‌ பஞ்சத்தை வருவித்துள்ளார்‌. அது 
நாட்டில்‌ ஏழாண்டூகள்‌ நிலைத்திருக்கும்‌ என்றார்‌. 

எனவே அப்பெண்‌ எழுந்து கடவுளின்‌ அடியவர்‌ வாக்கின்படி செய்தார்‌. அவரும்‌ அவருடைய 
குடும்பத்தினரும்‌ புறப்பட்டுப்‌ பெலிஸ்தியர்‌ நாட்டுக்குச்‌ சென்று அங்கு ஏழாண்டுகள்‌ 
தங்கியிருந்தனர்‌. 

ஏழாண்டுகள்‌ கடந்தபின்‌ அந்தப்‌ பெண்‌ பெலிஸ்தியர்‌ நாட்டினின்று திரும்பி வந்து தம்‌ வீடும்‌ 
நிலங்களும்‌ தமக்குக்‌ கிடைக்கும்‌ பொருட்டு அரசனிடம்‌ முறையிடச்‌ சென்றார்‌. 
அப்பொழுது அரசனும்‌ கடவுளின்‌ அடியவர்க்குப்‌ பணிவிடை செய்து வந்த கேகசியிடம்‌, 
எலிசா புரிந்துள்ள அரும்பெரும்‌ செயல்களையெல்லாம்‌ எனக்குச்‌ சொல்லும்‌ என்று 
கேட்டு உரையாடிக்‌ கொண்டிருந்தான்‌. 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


63 


அவனும்‌ இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்துக்‌ கொடுத்த நிகழ்ச்சியை அரசனுக்கு எடுத்து 
க்கூறிக்‌ கொண்டிருந்தான்‌. உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின்‌ தாய்‌ அப்பொழுது 
அரசன்முன்‌ வந்து, தம்‌ வீட்டையும்‌ நிலங்களையும்‌ முன்னிட்டு அரசனிடம்‌ முறையிட்டார்‌. 
அப்பொழுது கேகசி, அரசே! என்‌ தலைவரே! இவள்தான்‌ அந்தப்‌ பெண்‌. இவள்‌ 
மகனாகிய இவனைத்தான்‌ எலிசா உயிர்ப்பித்தார்‌ என்றான்‌. 

அரசன்‌ அந்தப்‌ பெண்ணிடம்‌ அதைப்பற்றி வினவ, அவரும்‌ நடந்ததையெல்லாம்‌ 
அவனுக்குச்‌ சொன்னார்‌. அப்பொழுது அரசன்‌ ஓர்‌ அலுவலனை அழைத்து, அவளுடைய 
உடைமைகள்‌ எல்லாவற்றையும்‌ அவளுக்குத்‌ திருப்பிக்‌ கொடுத்து விடு. மேலும்‌ அவள்‌ 
நாட்டை விட்டுச்‌ சென்ற நாள்முதல்‌ இன்றுவரை அவளுடைய நிலங்களிலிருந்து கிடைத்த 
வருவாயையும்‌ அவளுக்குக்‌ கொடுத்து விடு என்று கட்டளையிட்டான்‌. 

எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியாவின்‌ மன்னன்‌ பெனதாது நோயுற்றிருந்தான்‌. 
“கடவுளின்‌ அடியவர்‌ இங்கு வந்திருக்கிறார்‌” என்று அவனுக்குத்‌ தெரிவிக்கப்பட்டது. 
அந்த மன்னன்‌ அசாவேலிடம்‌, கையோடு ஓர்‌ அன்பளிப்பு எடுத்துக்‌ கொண்டு கடவுளின்‌ 
அடியவரைச்‌ சந்திக்கச்‌ செல்‌. “நான்‌ இந்நோயினின்று நலம்‌ பெறுவேனா?” என்று அவர்‌ 
மூலம்‌ ஆண்டவரிடம்‌ கேட்டறிந்து வா என்றான்‌. 

எனவே அவன்‌ தமஸ்குவில்‌ கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அரும்பொருள்களையும்‌ 
நாற்பது ஒட்டகச்‌ சுமையளவு கையோடு அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு சென்றான்‌. 
அவர்‌ முன்‌ வந்து நின்று அவன்‌ அவரை நோக்கி, நான்‌ இந்நோயினின்று நலம்‌ பெறுவேனா? 
என்று கேட்குமாறு சிரியாவின்‌ மன்னனும்‌ உம்‌ புதல்வனுமான பெனதாது உம்மிடம்‌ என்னை 
அனுப்பியுள்ளார்‌ என்றான்‌. 

எலிசா மறுமொழியாக, நீ போய்‌, “நீர்‌ நலமடைவது உறுதி“ என்று சொல்‌: ஆனால்‌, “அவன்‌ 
செத்துப்போவது திண்ணம்‌“ என்று ஆண்டவர்‌ எனக்கு வெளிப்படூத்தினார்‌ என்றார்‌. 

பிறகு கடவுளின்‌ அயடிவர்‌ அசாவேலின்‌ முகத்தை அவன்‌ வெட்கமுறும்‌ அளவுக்கு வைத்த 
கண்‌ வாங்காமல்‌ உற்றுப்‌ பார்த்து அழுதார்‌. 

அசாவேல்‌ அவரை நோக்கி, என்‌ தலைவரே, நீர்‌ அழுவது ஏன்‌? என்று கேட்டான்‌. அதற்கு 
அவர்‌, நீ இஸ்ரயேல்‌ மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான்‌ அறிவேன்‌: அவர்களின்‌ 
கோட்டைகளைத்‌ தீக்கிரையாக்குவாய்‌: அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு 
இரையாக்குவாய்‌: அவர்களுடைய சிறு குழந்தைகளைத்‌ தரையில்‌ மோதிக்‌ கொல்வாய்‌: 
அவர்களுடைய கருவுற்ற பெண்களின்‌ வயிற்றைக்‌ குத்திக்‌ கிழிப்பாய்‌ என்றார்‌. 

அசாவேல்‌ அவரை நோக்கி, நாயினும்‌ இழிந்தவன்‌ அடியேன்‌. இவ்வளவு கேவலமான 
செயலை நான்‌ செய்வேனா? என்றான்‌. அதற்கு எலிசா, நீ சிரியாவின்‌ மன்னனாகப்‌ 
போகின்றாய்‌ என்று ஆண்டவர்‌ எனக்கு வெளிப்படூத்தியிருக்கிறார்‌ என்றார்‌. 

அசாவேல்‌ எலிசாவிடமிருந்து விடைபெற்றுத்‌ தன்‌ தலைவனிடம்‌ திரும்பிச்‌ சென்றான்‌. 
மன்னன்‌ அவனை நோக்கி, எலிசா உன்னிடம்‌ என்ன சொன்னார்‌ என்று கேட்டான்‌. 
அதற்கு அசாவேல்‌, நீர்‌ நலமடைவது உறுதி என்று அவர்‌ எனக்குச்‌ சொன்னார்‌ என்றார்‌. 
மறுநாள்‌ அசாவேல்‌ ஒரு போர்வையை எடுத்துத்‌ தண்ணீரில்‌ நனைத்து மன்னன்‌ முகத்தை 
மூட, அவன்‌ இறந்து போனான்‌. அசாவேல்‌ அவனுக்குப்‌ பதிலாக அரசனானான்‌. 
இஸ்ரயேல்‌ அரசன்‌ ஆகாபின்‌ மகன்‌ யோராம்‌ ஆட்சியேற்ற ஜந்தாம்‌ ஆண்டில்‌ யூதாவின்‌ 
அரசன்‌ யோசபாத்தின்‌ மகன்‌ யோராம்‌ யூதா நாட்டின்‌ அரசனானான்‌. 

அவன்‌ தன்‌ முப்பத்திரண்டாம்‌ வயதில்‌ அரசனாகி எட்டு ஆண்டுகள்‌ எருசலேமில்‌ ஆட்சி 
புரிந்தான்‌. 

அவன்‌ ஆகாபின்‌ மகளை மணந்தவன்‌: ஆதலால்‌ ஆகாபின்‌ குடும்பத்தவரைப்போல 
இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ வழியில்‌ நடந்தான்‌555: ஆண்டவரின்‌ பார்வையில்‌ 
தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. 

ஆயினும்‌ ஆண்டவர்‌ தம்‌ அடியான்‌ தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை: 
ஏனெனில்‌ அவர்தம்‌ மைந்தராம்‌ குல விளக்கை எந்நாளும்‌ காப்பதாக அவருக்க 
வாக்களித்திருந்தார்‌. 

யோராமின்‌ காலத்தில்‌ ஏதோமியர்‌ யூதாவின்‌ அதிகாரத்திற்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்து, 
தங்களுக்கென ஓர்‌ அரசனை நியமித்துக்‌ கொண்டனர்‌. 


21 


22 


p 


24 


245 


26 


27 


28 


29 


64 


ஆனால்‌ யோராம்‌ சாயிருக்குத்‌ தன்‌ தேர்ப்படைகள்‌ அனைத்தோடூம்‌ சென்றான்‌. 
ஏதோமியர்‌ அவனையும்‌ அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும்‌ சூழ்ந்து கொண்டனர்‌. 
அவன்‌ இரவில்‌ எழுந்து ஏதோமியரை யூதாவின்‌ வெட்டி வீழ்த்தினான்‌. மக்கள்‌ தம்தம்‌ 
கூடாரத்திற்கு தப்பி ஓடினர்‌. 

எனவே இந்நாள்‌ வரை ஏதோமியர்‌ அதிகாரத்திற்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்து 
கொண்டே இருக்கின்றனர்‌. அதே காலத்தில்‌ லிப்னாவும்‌ கிளர்ச்சி செய்தது. 

யோராமின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ “யூதா அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” 
எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யோராம்‌ தன்‌ மூதாதையரோடு துயில்‌ கொண்டு தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்‌ பதிலாக அவன்‌ மகன்‌ அகசியா அரசனானான்‌. 
இஸ்ரயேலின்‌ அரசனான ஆகாபின்‌ மகன்‌ யோராம்‌ ஆட்சியேற்ற பன்னிரண்டாம்‌ 
ஆண்டில்‌, யூதாவின்‌ அரசனான யோராமின்‌ மகன்‌ அகசியா அரசாளத்‌ தொடங்கினான்‌. 
தன்‌ இருபத்திரண்டாம்‌ வயதில்‌ அரசனான அகசியா எருசலேமில்‌ இருந்துகொண்டு 
ஓராண்டு ஆட்சி செலுத்தினான்‌. இஸ்ரயேல்‌ அரசன்‌ ஓம்ரியின்‌ பேத்தியான அத்தலியா 
என்பவளே அவன்‌ தாய்‌. 

அவன்‌ ஆகாபு வீட்டு மருமகனாதலின்‌, ஆகாபு குடும்பத்தவரைப்‌ போல நடந்து, 
ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்தான்‌. 

மேலும்‌ சிரியாவின்‌ மன்னன்‌ அசாவேலுக்கு எதிராய்போரிட ஆகாபின்‌ மகன்‌ யோராமுடன்‌ 
இராமோத்து கிலயாதுக்குப்‌ போனான்‌. ஆனால்‌ அங்குச்‌ சிரியாப்‌ படையினர்‌ 
யோராமைத்‌ தாக்கினர்‌. 

சிரியாவின்‌ மன்னன்‌ அசாவேலுடன்‌ இராமோத்தில்‌ போரிடுகையில்‌ சிரியரால்‌ ஏற்பட்ட 
காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக யோராம்‌ இஸ்ரயேலுக்குத்‌ திரும்பி வந்தான்‌. 
அப்பொழுது யூதாவின்‌ அரசனான யோராமின்‌ மகன்‌ அகசியா, ஆகாபின்‌ மகனும்‌ 
காயமுற்றிருந்தவனுமான யோராமை இஸ்ரயேலில்‌ காணச்‌ சென்றான்‌. 


அதிகாரம்‌ 9. 


அப்பொழுது இறைவாக்கினர்‌ எலிசா இறைவாக்கினரின்‌ குழுவைச்‌ சார்ந்த ஒருவனை 
அழைத்து, உன்‌ இடையை வரிந்துகட்டி உன்‌ கையில்‌ இந்த எண்ணெய்க்‌ கிண்ணத்தை 
எடுத்துக்‌ கொண்டு இராமோத்து கிலயாதுக்குச்‌ செல்‌. 

அங்குச்‌ சென்றதும்‌ நிம்சியின்‌ மகனான யோசபாத்தின்‌ புதல்வன்‌ ஏகூவைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடி. அவனை அணுகி, அவனுடைய தோழர்களினின்று அவனைத்‌ தனியே கூப்பிட்டு 
ஓர்‌ உள்ளறைக்கு அழைத்துச்‌ செல்‌. 

அங்கே இந்த எண்ணெய்க்‌ கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி, “ஆண்டவர்‌ கூறுவது 
இதுவே: உன்னை நான்‌ இஸ்ரயேலின்‌ அரசனாகத்‌ திருப்பொழிவு செய்கிறேன்‌” என்று 
சொல்லி, அவன்‌ மேல்‌ எண்ணெய்‌ வார்ப்பாய்‌. அங்கே நில்லாது கதவைத்‌ திறந்துகொண்டு 
ஓடி வந்துவிடு என்றார்‌. 

அவ்வாறே இறைவாக்கினனான அவ்விளைஞன்‌ இராமோத்து கிலயாதுக்குச்‌ சென்றான்‌. 
அவன்‌ அங்கு வந்ததும்‌ படைத்தலைவர்கள்‌ அமர்ந்திருந்ததைக்‌ கண்டான்‌. அவன்‌ 
தளபதியே! உம்மிடம்‌ ஒரு வார்த்தை சொல்லவேண்டும்‌ என்றான்‌. அதற்கு ஏகூ, எங்களுள்‌ 
யாரிடம்‌? என்று கேட்டான்‌. அதற்கு அவன்‌, தளபதியே! உம்மிடம்தான்‌ என்றான்‌. 

எனவே ஏகூ எழுந்து மாளிகைக்குள்‌ சென்றான்‌. இளைஞனோ அவனது தலையின்மேல்‌ 
எண்ணெய்‌ வார்த்து, இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
“ஆண்டவராகிய நான்‌ என்‌ மக்களாகிய இஸ்ரயேலுக்கு அரசனாக உன்னைத்‌ 
திருப்பொழிவு செய்கிறேன்‌. 

உன்‌ தலைவன்‌ ஆகாபின்‌ குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும்‌. இங்ஙனம்‌ ஈசபேலால்‌ 
சிந்தப்பட்ட என்‌ ஊழியரான இறைவாக்கினரின்‌ இரத்தத்திற்கும்‌ ஆண்டவராகிய என்‌ 
எல்லா அடியவர்களின்‌ இரத்தத்திற்கும்‌ நான்‌ பழிவாங்குவேன்‌. 


L2 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


2l 


22 


65 


இவ்வாறு ஆகாபின்‌ குடும்பம்‌ முழுவதும்‌ அழியும்‌. இஸ்ரயேலில்‌ ஆகாபின்‌ குடும்பத்தைச்‌ 
சார்ந்த ஆண்கள்‌ அனைவரையும்‌, அடிமைகளாகியனும்‌ உரிமை மக்களாயினும்‌, வெட்டி 
வீழ்த்துவேன்‌. 

இந்த ஆகாபின்‌ குடும்பத்தை நெபாற்றின்‌ மகன்‌ எரோபவாமின்‌ குடும்பத்தைப்‌ போலும்‌, 
அகியாவின்‌ மகன்‌ பாசாவின்‌ குடும்பத்தைப்‌ போலும்‌ ஒழித்துக்‌ கட்டுவேன்‌. 

இஸ்ரயேல்‌ நிலப்பகுதியில்‌ ஈசபேலை நாய்கள்‌ தின்னும்‌. அவளைப்‌ புதைக்க யாரும்‌ 
வரமாட்டார்கள்‌ என்று கூறிக்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான்‌. 

பின்பு ஏகூ தன்‌ தலைவரின்‌ ஊழியர்‌ கூடியிருந்த இடத்திற்கு வந்தான்‌. அவர்கள்‌ அவனை 
நோக்கி, நல்ல செய்திதானா? இந்தப்‌ பைத்தியக்காரன்‌ உன்னிடம்‌ வந்தது ஏன்‌? என்று 
கேட்டனர்‌. அதற்கு அவன்‌, அவன்‌ யாரென்றும்‌ அவன்‌ சொன்னது என்னவென்றும்‌ 
உங்களுக்குத்‌ தெரியுமோ! என்றான்‌. 

அதற்கு அவர்கள்‌, அது பொய்‌! உண்மையை எங்களுக்குத்‌ தெரிவி என்றனர்‌. அப்போது 
ஏகூ, அவன்‌ என்னிடம்‌ “ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உன்னை இஸ்ரயேலுக்கு 
அரசனாகத்‌ திருப்பொழிவு செய்கிறேன்‌” என்றான்‌ என்று பதிலளித்தான்‌. 

இதைக்‌ கேட்டவுடன்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ விரைந்து தம்‌ போர்வையைக்‌ கழற்றி அவற்றை 
வெறுமையாய்‌ இருந்த படிகளில்‌ விரித்து எக்காளம்‌ ஊதி, ஏகூவே அரசர்‌! என்று 
முழங்கினர்‌. 

நிம்சியின்‌ மகனான யோசபாத்தின்‌ புதல்வன்‌ ஏகூ யோராமுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி 
செய்தான்‌. அப்பொழுது யோராம்‌ சிரியாவின்‌ மன்னன்‌ அசாவேலுக்கு எதிராக 
இஸ்ரயேலின்‌ எல்லாப்‌ படைகளோடும்‌ இராமோத்து கிலயாதை முற்றுகையிட்டிருந்தான்‌. 
அனால்‌ சிரியாவின்‌ மன்னன்‌ அசாவேலோடூ போரிடுகையில்‌, சிரியரால்‌ பட்ட காயங்களை 
ஆற்றிக்கொள்வதற்காக அரசன்‌ யோராம்‌ இஸ்ரயேலுக்குத்‌ திரும்பி வந்திருந்தான்‌. ஏகூ, 
இதை நீங்கள்‌ மனமார விரும்பினால்‌, இஸ்ரயேலுக்குப்‌ போய்‌ யாரும்‌ செய்தியைப்‌ 
பரப்பாதபடி, இந்நகரினின்று எவரையும்‌ தப்பி வெளியேற விடாதீர்‌ என்றான்‌. 

பிறகு அவன்‌ தேரின்மீது ஏறி இஸ்ரயேலுக்குச்‌ சென்றான்‌. ஏனெனில்‌ அங்கே யோராம்‌ 
ஓய்வு எடூத்துக்கொண்டிருந்தான்‌. இச்சமயம்‌ யூதாவின்‌ அரசன்‌ அகசியாவும்‌ யோராமைப்‌ 
பார்க்க வந்திருந்தான்‌. 

இஸ்ரயேலின்‌ காவல்மாடத்தில்‌ நின்று கொண்டிருந்த காவலன்‌, ஏகூ படையோடு 
வருவதைக்‌ கண்டு, படையொன்றைக்‌ காண்கிறேன்‌ என்றான்‌. அதற்கு யோராம்‌, ஒரு 
குதிரை வீரனைத்‌ தயார்‌ செய்‌. அவனை அவர்களைச்‌ சந்திக்குமாறு அனுப்பு. 
“அமைதிக்காவா ?“ என்று அவன்‌ கேட்கட்டும்‌ என்றான்‌. 

அவ்வாறு குதிரை வீரன்‌ ஒருவன்‌ ஏகூவைச்‌ சந்திக்கப்‌ புறப்பட்டுச்‌ சென்று, 
“அமைதிக்காகவா?” என்று அரசர்‌ கேட்கச்‌ சொன்னார்‌ என்றான்‌. அதற்கு 68», 
சமாதானம்‌ பேசுவதற்கு நீ யார்‌? திரும்பி என்‌ பின்னே வா என்றான்‌. அப்பொழுது 
காவலன்‌?, பதன்‌ அவர்களைச்‌ சென்றடைந்தான்‌. ஆனால்‌ இன்னும்‌ திரும்பி வரவில்லை 
என்று அறிவித்தான்‌. 

அரசன்‌ மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப, அவன்‌ அவர்கள்‌ முன்பாக வந்து, 
“அமைதிக்காகவா?” என்று அரசர்‌ கேட்கச்‌ சொன்னார்‌ என்றான்‌. அதற்கு 68», 
சமாதானம்‌ பேசுவதற்கு நீ யார்‌? திரும்பி என்‌ பின்னே வா என்றான்‌. 

காவலன்‌ மீண்டும்‌ அவன்‌ அவர்களைச்‌ சென்றடைந்துவிட்டான்‌. ஆனால்‌ அவனும்‌ இன்னும்‌ 
திரும்பி வரவில்லை. வேறெவனோ தேரோட்டிக்‌ கொண்டு வருகிறான்‌. அது நிம்சியின்‌ 
மகன்‌ ஏகூவைப்போன்று உள்ளது. அவன்தான்‌ பைத்தியக்காரன்‌ போல்‌ ஓட்டுவான்‌! 
என்றான்‌. 

உடனே யோராம்‌, தேரைப்‌ பூட்டுங்கள்‌ என்று கூற, அவர்கள்‌ அவனது தேரில்‌ 
குதிரைகளைப்‌ பூட்டினார்கள்‌. இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோராமும்‌ யூதாவின்‌ அரசன்‌ 
அகசியாவும்‌ தம்‌ தேரில்‌ ஏறி ஏகூவைச்‌ சந்திக்கச்‌ சென்றனர்‌: அவனை இஸ்ரயேலைச்‌ 
சார்ந்த நாபோத்தின்‌ நிலப்பகுதியில்‌ சந்தித்தனர்‌. 

யோராம்‌ ஏகூவைக்‌ கண்டு, ஏகூ! அமைதிக்காகவா வருகிறீர்‌? என்று கேட்டான்‌. அதற்கு 
அவன்‌, உன்‌ தாய்‌ ஈசபேலின்‌ வேசித்தனமும்‌ மாய வித்தைகளும்‌ மிகுந்திருக்கும்வரை 
அமைதி எப்படி இருக்கமுடியும்‌? என்று மறுமொழி கூறினான்‌. 


23 


24 


25 


26 


21 


28 


29 


30 


31 


32 


33 


34 


35 


36 


37 


66 


உடனே யோராம்‌ கைகளால்‌ கடிவாளத்தை இழுத்து, அகசியாவை நோக்கி, அகசியா! 
சதி! என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான்‌. 

உடனே ஏகூ தன்‌ வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின்‌ புயங்கள்‌ நடுவே 
அம்பினை எய்தான்‌. அந்த அம்பு அவன்‌ இதயத்தை ஊடுருவிச்‌ செல்ல, அவன்‌ தேரிலேயே 
சரிந்து விழுந்தான்‌. 

ஏகூ குதிரைப்படைத்‌ தலைவன்‌ பித்காரை நோக்கி, அவனைத்‌ பக்கி இஸ்ரயேலைச்‌ 
சார்ந்த நாபோத்தின்‌ நிலப்பகுதியில்‌ எறிந்துவிட. ஏனெனில்‌ நாம்‌ இருவரும்‌ சேர்ந்து 
அவனுடைய தந்தை ஆகாபைத்‌ தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர்‌ 
உரைத்த வாக்கு இதுவே: 

“நேற்று நாபோத்தின்‌ இரத்தத்தையும்‌ அவன்‌ பிள்ளைகளின்‌ இரத்தத்தையும்‌ கண்டேன்‌. 
நான்‌ கண்டதற்காக நாபோத்தின்‌ இந்த நிலத்திலேயே உன்னைப்‌ பழிவாங்குவது உறுதி” 
என்கிறார்‌ ஆண்டவர்‌. எனவே இப்பொழுது அவனைத்‌ பக்கி ஆண்டவரின்‌ 
வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில்‌ எறிந்துவிடு என்றான்‌. 

யூதாவின்‌ அரசன்‌ அகசியா இதைக்‌ கண்டு பெத்தகான்‌ சாலையில்‌ தப்பி ஓடலானான்‌. 
ஏகூ அவனைப்‌ பின்தொடர்ந்து சென்று தன்‌ ஆள்களிடம்‌, இவனையும்‌ வெட்டி வீழ்த்து 
ங்கள்‌ என்றான்‌. அவர்களும்‌ இபிலயாம்‌ அருகே இருந்த கூர்‌ மலைச்சரிவில்‌ தேரிலிருந்த 
அவனைக்‌ காயப்படுத்தினார்கள்‌. அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான்‌. 
அவனுடைய அலுவலர்‌ அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடூத்துச்‌ சென்று, தாவீதின்‌ 
நகரில்‌ அவனுடைய மூதாதையருடன்‌ அவனது கல்லறையில்‌ அடக்கம்‌ செய்தனர்‌. 
இதற்கிடையில்‌ ஆகாபின்‌ மகனான யோராம்‌ ஆட்சியேற்ற பதினோராம்‌ ஆண்டில்‌ 
அகசியா யூதாவின்‌ அரசனானான்‌. 

ஏகூ இஸ்ரயேலுக்கு வந்து சேர்ந்ததைக்‌ கேள்வியுற்ற ஈசபேல்‌ தன்‌ கண்களுக்கு 
மையிட்டு, தன்‌ தலைமுடியை அழகுபடுத்திக்‌ கொண்டு பலகணி வழியாக எட்டிப்‌ 
பார்த்தான்‌. 

ஏகூ நகர வாயிலில்‌ நுழைந்த போது அவள்‌, உன்‌ தலைவனைக்‌ கொலை செய்து, 
சிம்ரிக்கு நிகர்‌ ஆனவனே! சமாதான நோக்கோடுதான்‌ வருகிறாயா? என்று கேட்டாள்‌. 
அவன்‌ முகத்தை உயாத்தி பலகணியைப்‌ பார்த்து, என்‌ சார்பாக இருப்பது யார்‌? யார்‌? 
என்றான்‌. உடனே இரண்டு, மூன்று அண்ணகர்‌ குனிந்து அவனைப்‌ பார்த்தனர்‌. 

ஏகூ, அவனைக்‌ கீழே தள்ளிவிடுங்கள்‌ என்றான்‌. அவ்வாறே அவர்களும்‌ அவளைத்‌ 
தள்ளிவிட்டனர்‌. அவளது இரத்தம்‌ மதிற்சுவரிலும்‌ குதிரைகள்‌ மீதும்‌ சிதறியது. மேலும்‌ 
அக்குதிரைகள்‌ அவளைக்‌ காலால்‌ மிதித்துக்‌ கொன்றன. 

அவன்‌ உள்ளே சென்று உண்டு குடித்தபின்‌, நீங்கள்‌ போய்‌ அந்தச்‌ சபிக்கப்பட்டவளைத்‌ 
தகுந்த மரியாதையுடன்‌ அடக்கம்‌ செய்யுங்கள்‌. ஏனெனில்‌, அவள்‌ ஓர்‌ அரசன்‌ மகள்‌ 
என்றான்‌. 

அவர்கள்‌ அவளை அடக்கம்‌ செய்யச்‌ சென்றபோது அவளுடைய மண்டைஓடு, கால்கள்‌, 
உள்ளங்கைகள்‌ தவிர வேறொன்றையும்‌ அவர்கள்‌ காணவில்லை. 

எனவே அவர்கள்‌ திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தனர்‌. அப்பொழுது அவன்‌, 
திஸ்பேயைச்‌ சார்ந்தவரும்‌ தம்‌ ஊழியருமான எலியாவின்‌ வழியாக ஆண்டவர்‌ உரைத்த 
வாக்கு இதுவே: 

இஸ்ரயேல்‌ நிலப்‌ பகுதியில்‌ ஈசபேலின்‌ உடலை நாய்கள்‌ தின்னும்‌. ஈசபேலின்‌ பிணம்‌ 
இஸ்ரயேல்‌ நிலப்பகுதியில்‌ சாணத்தைப்‌ போன்று கிடப்பதைப்‌ பார்த்த எவருமே “இது 
தான்‌ ஈசபேல்‌” என்ற கூற முடியாது! என்றான்‌. 


10 


11 


12 


13 


14 


67 
அதிகாரம்‌ 10. 


ஆகாபிற்குச்‌ சமாரியாவில்‌ எழுபது மைந்தர்கள்‌ இருந்தனர்‌. ஆதலால்‌ ஏகூ சமாரியாவின்‌ 
தலைவர்களுக்கும்‌ இஸ்ரயேலின்‌ பெரியோர்களுக்கும்‌ ஆகாபின்‌ மைந்தர்களின்‌ 
காப்பாளர்களுக்கும்‌ எழுதி அனுப்பிய மடல்‌ இதுவே: 

இம்மடல்‌ உங்களை வந்தடைந்தவுடன்‌ உங்கள்‌ தலைவரின்‌ மைந்தர்கள்‌ உங்களோடூ 
இருப்பதாலும்‌, தேர்களும்‌, குதிரைகளும்‌ அரண்சூழ்‌ நகரும்‌ படைக்கலங்களும்‌ 
உங்களிடமிருப்பதாலும்‌, 

உங்கள்‌ தலைவரின்‌ மைந்தர்களுள்‌ சிறந்தவனும்‌ தகுதி உடையவனுமான ஒருவனைத்‌ 
தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையின்‌ அரியணையில்‌ அமர்த்தி, உங்கள்‌ தலைவரின்‌ 
குடும்பத்தைக்‌ காப்பாற்றப்‌ போராடுங்கள்‌. 

ஆனால்‌ அவர்கள்‌ மிகமிக அச்சமுற்று, அவனை எதிர்த்து நிற்க, இரண்டு அரசர்களால்‌ 
முடியவில்லையே! அப்படியிருக்க, நாம்‌ எங்ஙனம்‌ எதிர்த்து நிற்க கூடும்‌? என்றனர்‌. 
எனவே அரண்மனை மேற்பார்வையாளனும்‌, நகரின்‌ ஆளுநனும்‌, பெரியோர்களும்‌, 
ஆகாபின்‌ மைந்தர்களின்‌ காப்பாளர்களும்‌, ஏகூவிடம்‌ பதனுப்பித்‌ தெரிவித்ததாவது: 
நாங்கள்‌ உம்‌ அடிமைகள்‌. நீர்‌ கட்டளையிடுவதை எல்லாம்‌ நாங்கள்‌ செய்யக்‌ 
காத்திருக்கிறோம்‌. நாங்கள்‌ யாரையும்‌ அரசனாக்கப்‌ போவதில்லை உமக்கு 
நல்லதென்றுபடுவதையே செய்தருளும்‌ என்று தெரிவித்தனர்‌. 

அவன்‌ மீண்டும்‌ அவர்களுக்குக்‌ கீழ்க்கண்டவாறு மற்றொரு மடல்‌ அனுப்பினான்‌: நீங்கள்‌ 
எனக்குக்‌ கட்டுப்பட்டு எனக்குக்‌ கீழ்ப்படியத்‌ தயாராய்‌ இருந்தால்‌, உங்கள்‌ 
தலைவருடைய மைந்தர்களின்‌ தலைகளைக்‌ கொய்து, நாளை இதே நேரத்தில்‌ என்னிடம்‌ 
இஸ்ரயேலுக்குக்‌ கொண்டு வாருங்கள்‌. அச்சமயம்‌ அரசனின்‌ மைந்தர்‌ எழுபது பேரும்‌ 
தங்களை வளர்த்து வந்த நகரப்‌ பெரியோரோடுதான்‌ இருந்தனர்‌. 

அம்மடலை அவர்கள்‌ பெற்றுக்கொண்டவுடன்‌, அரசனின்‌ மைந்தர்களைப்‌ பிடித்து அந்த 
எழுபது பேரையும்‌ கொன்று, அவர்களின்‌ தலைகளைக்‌ கூடைகளில்‌ வைத்து ஏகூவிடம்‌ 
இஸ்ரயேலுக்கு அனுப்பி வைத்தனர்‌. 

பதன்‌ ஒருவன்‌ அவனிடம்‌ வந்து அரச மைந்தர்களின்‌ தலைகளைக்‌ கொண்டு 
வந்திருக்கின்றனர்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌, நாளைக்‌ காலைவரை அவற்றை நகரின்‌ 
நுழைவாயிலில்‌ இரு குவியலாக வையுங்கள்‌ என்று சொன்னான்‌. 

மறுநாள்‌ பொழுது புலர்ந்ததும்‌ அவன்‌ வெளியே வந்து மக்கள்‌ அனைவரின்‌ முன்னிலையில்‌ 
நின்றுகொண்டு கூறியது: நீங்கள்‌ குற்றமற்றவர்கள்‌. என்‌ தலைவனுக்கு எதிராய்ச்‌ சூழ்ச்சி 
செய்து அவனைக்‌ கொன்றவன்‌ நான்தான்‌. இவர்கள்‌ எல்லாரையும்‌ கொன்றது யார்‌ 
தெரியுமா? 

ஆகாபின்‌ குடும்பத்திற்கு எதிராகக்‌ கடவுள்‌ உரைத்த வாக்கில்‌ எதுவும்‌ 
பொய்க்கவில்லையென்று இப்பொழுது அறிந்துகொள்ளுங்கள்‌. ஏனெனில்‌ ஆண்டவர்‌ தம்‌ 
அடியான்‌ எலிசாவின்‌ மூலம்‌ உரைத்ததை அவரே நிறைவேற்றினார்‌. 

பின்னர்‌ ஏகூ இஸ்ரயேலில்‌ ஆகாபின்‌ குடும்பத்தில்‌ எஞ்சியிருந்த அனைவரையும்‌- 
அவனைச்‌ சார்ந்த பெரியோர்கள்‌, உற்ற நண்பர்கள்‌ அர்ச்சகர்கள்‌ அனைவரையும்‌-வெட்டி 
வீழ்த்தினான்‌: அவனைச்‌ சார்ந்த எவனையும்‌ விட்டு வைக்கவில்லை. 

பின்பு ஏகூ புறப்பட்டுச்‌ சமாரியாவுக்குச்‌ சென்றான்‌. செல்லும்‌ வழியில்‌ அவன்‌ 
இடையர்களின்‌ பெத்‌ ஏக்கதை அடைந்தான்‌. 

அங்கு ஏகூ யூதாவின்‌ அரசனான அகசியாவின்‌ உறவினரைச்‌ சந்தித்து, நீங்கள்யார்‌? 
என்று கேட்டான்‌. அவர்கள்‌, நாங்கள்‌ அகசியாவின்‌ உறவினர்‌. அரசரின்‌ மைந்தர்களையும்‌ 
பட்டத்தரசியின்‌ மைந்தர்களையும்‌ நலம்‌ விசாரிக்க வந்துள்ளோம்‌ என்று மறுமொழி 
கூறினர்‌. 

அவன்‌, இவர்களை உயிரோடு பிடியுங்கள்‌ என்று கட்டளையிட, அவன்‌ ஆள்கள்‌ 
அவர்களைப்‌ பிடித்துப்‌ பெத்‌ஏக்கதில்‌ இருந்த குழியருகே வெட்டி வீழ்த்தினர்‌. அவர்கள்‌ 
நாற்பத்திரண்டு பேர்‌: அவர்களுள்‌ எவனையும்‌ விட்டுவைக்கவில்லை. 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 
29 


68 


அவன்‌ அங்கிருந்து புறப்பட்டுப்‌ போகும்போது தன்னைச்‌ சந்திக்க வந்து கொண்டிருந்த 
இரேக்காபின்‌ மகன்‌ யோனதாபைக்‌ கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்துக்‌ கூறியது: என்‌ 
இதயம்‌ உன்‌ இதயத்தோடு இருப்பது போல்‌, உன்‌ இதயமும்‌ நட்புறவு கொண்டுள்ளதா? 
என்று கேட்டான்‌. அதற்கு யோனதாகு ஆம்‌ என்று பதிலுரைத்தான்‌. அப்படியானால்‌ கை 
கொடு என்றான்‌. அவன்‌ கை கொடுக்க ஏகூ அவனைத்‌ தன்னோடு தேரில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டான்‌. 

மேலும்‌ அவன்‌ அவனை நோக்கி, நீ என்னோடு வந்து ஆண்டவர்மீது நான்‌ கொண்டுள்ள 
ஆர்வத்தைப்‌ பார்‌! என்றான்‌. இவ்வாறு அவன்‌ அவனைத்‌ தன்னோடு தேரில்‌ பயணம்‌ 
செய்யச்‌ செய்தான்‌. 

அவன்‌ சமாரியாவுக்கு வந்தவுடன்‌, எலிசாவுக்கு உரைத்த ஆண்டவர்‌ வாக்கின்படி 
ஆகாபின்‌ குடும்பத்தவருள்‌ அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும்‌ அழித்தொழித்தான்‌. 

பிறகு ஏகூ மக்கள்‌ அனைவரையும்‌ ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, பாகாலுக்கு ஆகாபு 
சிறிதளவு ஊழியமே செய்தான்‌. ஏகூவாகிய நானோ பேரளவு ஊழியம்‌ செய்யப்‌ 
போகிறேன்‌. 

எனவே பாகாலின்‌ வாக்குரைப்போர்‌ அனைவரையும்‌ அதற்கு ஊழியம்‌ செய்யும்‌ 
எல்லாரையும்‌ அதன்‌ அர்ச்சகர்கள்‌ அனைவரையும்‌ என்னிடம்‌ அழைத்து வாருங்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவரும்‌ வரத்‌ தவறக்கூடாது. ஏனெனில்‌ நான்‌ பாகாலுக்கு ஒரு மாபெரும்‌ 
பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. வராதவர்‌ அனைவரும்‌, உயிரிழப்பர்‌ என்றான்‌. 
பாகாலுக்கு ஊழியம்‌ செய்வோரை ஒழித்துக்கட்டும்‌ நோக்கிலேதான்‌ இவ்வாறு ஏகூ 
சூழ்ச்சி செய்தான்‌. 

மேலும்‌ ஏகூ, பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள்‌ என்று ஆணையிட்டு, 
இஸ்ரயேல்‌ நாடெங்கும்‌ ஆள்களை அனுப்பி, பாகாலுக்கு ஊழியம்‌ செய்தோர்‌ 
அனைவரையும்‌ வரவழைத்தான்‌. 

அவர்களுள்‌ எவனும்‌ வரத்தவறவில்லை. அவர்கள்‌ பாகாலின்‌ கோவிலினுள்‌ நுழைந்தனர்‌. 
பாகாலின்‌ கோவில்‌ ஒருமுனை முதல்‌ மறுமுனை வரை நிறைந்திருந்தது. 

அப்பொழுது ஏகூ ஆடைப்‌ பொறுப்பாளனிடம்‌, பாகாலின்‌ ஊழியர்கள்‌ அனைவருக்கான 
ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான்‌. அவ்வாறே அவன்‌ அவர்களுக்கான 
ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான்‌. 

பிறகு ஏகூ இரேக்காபின்‌ மகன்‌ யோனதாபுடன்‌ பாகாலின்‌ கோவிலினுள்‌ நுழைந்தான்‌. 
அவன்‌ பாகால்‌ ஊழியர்களை நோக்கி, உங்களிடையே ஆண்டவரின்‌ அடியார்கள்‌ 
யாராவது இருக்கிறார்களா எனத்‌ தேடிப்‌ பாருங்கள்‌! இங்கே பாகாலின்‌ அடியார்கள்‌ 
மட்டுமே இருக்கவேண்டும்‌ என்றான்‌. 

பிறகு அவர்கள்‌ பலிப்பொருள்களையும்‌, எலிபலிகளையும்‌ செலுத்த உள்ளே 
நுழைந்தார்கள்‌. ஆனால்‌ ஏகூ எண்பது காவலரை வெளியே நிறுத்தி வைத்து, உங்கள்‌ 
கையில்‌ அளிக்கப்போகிற ஆள்களில்‌ எவனையாவது நீங்கள்‌ தப்பியோட விட்டால்‌, 
அவனுக்குப்‌ பதிலாக உங்கள்‌ உயிரை இழப்பீர்கள்‌ என்று கூறியிருந்தான்‌. 

எரிபலி முடிந்தவுடன்‌ ஏகூ காவலர்களையும்‌ படைத்தலைவர்களையும்‌ நோக்கி, நீங்கள்‌ 
உள்ளே சென்று அவர்களில்‌ ஒருவனும்‌ தப்பி ஓடிவிடாமல்‌, எல்லாரையும்‌ வெட்டி வீழ்த்து 
ங்கள்‌ என்றான்‌. அதன்படியே காவலர்களும்‌, படைத்தலைவர்களும்‌ அவர்களை வாளுக்கு 
இரையாக்கி, அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிந்த பின்‌, பாகால்‌ கோவிலின்‌ 
உள்ளறைக்குச்‌ சென்றனர்‌. 

அவர்கள்‌ அங்கிருந்த பாகாலின்‌ சிலைத்‌ பண்களை வெளியே கொண்டுவந்து எரித்துப்‌ 
போட்டனர்‌. 

இவ்வாறு பாகாலின்‌ சிலைத்‌ பண்களை எரித்து, பாகாலின்‌ கோவிலையும்‌ இடித்து, 
அவ்விடத்தைக்‌ கழிவறை ஆக்கினர்‌: இன்றுவரை அப்படியேதான்‌ பயன்பட்டு வருகிறது. 
இவ்வாறு ஏகூ இஸ்ரயேல்‌ நாட்டினின்று பாகால்‌ வழிபாட்டை அறவே ஒழித்தான்‌. 
ஆயினும்‌ இஸ்ரயேலரைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ 
பாவ வழியினின்று ஏகூ விலகவுமில்லை: பெத்தேலிலும்‌ தாணிலும்‌ இருந்த 
பொற்கன்றுகளைக்‌ கைவிடவுமில்லை. 


30 


3l 


32 


69 


பின்பு ஆண்டவர்‌ ஏகூவை நோக்கி, என்‌ பார்வையில்‌ செம்மையானதை நீ நன்கு செய்து 
முடித்ததாலும்‌, ஆகாபின்‌ குடும்பத்தினர்க்கு எதிராக நான்‌ விரும்பியவற்றையெல்லாம்‌ 
நிறைவேற்றினதாலும்‌, உன்‌ புதல்வர்கள்‌ இஸ்ரயேலின்‌ அரியணையில்‌ நான்காம்‌ 
தலைமுறைவரை வீற்றிருப்பர்‌ என்றார்‌. 

ஆனால்‌ ஏகூ இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய தன்‌ ஆண்டவரின்‌ சட்டத்தைத்‌ தன்‌ முழு 
இதயத்தோடு பின்பற்றவில்லை. அவன்‌ இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய 
எரோபவாமின்‌ பாவ வழியினின்று விலகவில்லை. 

அக்காலத்தில்‌, ஆண்டவர்‌ இஸ்ரயேல்‌ நாட்டின்‌ அளவைக்‌ குறைக்கத்‌ தொடங்கினர்‌. 
அசாவேல்‌ அதன்‌ எல்லைப்‌ பகுதிகள்‌ அனைத்தையும்‌ கைப்பற்றலானான்‌. 

காத்து, ரூபன்‌, மனாசே ஆகிய குலங்களுக்குரிய, யோர்தானுக்குக்‌ கிழக்கே இருந்த 
கிலயாது நாடூ முழுவதிலும்‌, அர்னோன்‌ பள்ளத்தாக்கிலுள்ள அரோயேர்‌ முதல்‌ கிலயாது, 
பாசான்‌ நாடுகள்‌ வரையிலும்‌ அவன்‌ வெற்றி பெற்றான்‌. 

ஏகூவின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌, அவன்‌ வீரச்‌ செயல்கள்‌ யாவும்‌, 
“இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

ஏகூ தன்‌ மூதாதையருடன்‌ துயில்‌ கொண்டான்‌. சமாரியா நகரில்‌ அவனை அடக்கம்‌ 
செய்தனர்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவனுடைய மகன்‌ யோவகாசு அரசனானான்‌. 

ஏகூ சமாரியாவிலிருந்து கொண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள்‌ இஸ்ரயேலை ஆட்சி 
செய்தான்‌. 


அதிகாரம்‌ 11. 


அகசியாவின்‌ தாய்‌ அத்தலியா தன்‌ மகன்‌ இறந்துவிட்டதைக்‌ கண்டு கிளர்ந்தெழுந்து அரசு 
குடும்பத்தார்‌ அனைவரையும்‌ கொன்றாள்‌. 

அரசன்‌ யோராமின்‌ மகளும்‌, அகசியாவின்‌ சகோதரியுமான யோசேபா அகசியாவின்‌ மகன்‌ 
யோவாசைத்‌ பக்கிக்கொண்டு போய்‌ ஒளித்து வைத்தாள்‌. அவன்‌ கொல்லப்படவிருந்த 
அரசிளம்‌ புதல்வர்களில்‌ ஒருவன்‌. அவனையும்‌ அவன்‌ செவிலித்‌ தாயையும்‌, தனது 
பள்ளியறையினுள்‌ அத்தலியாவின்‌ பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள்‌. 
எனவே அவன்‌ உயிர்‌ தப்பினான்‌. 
அவன்‌ ஆறு ஆண்டுகள்‌ அவளோடு ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ தலைமறைவாய்‌ இருந்தான்‌. 
அந்நாள்களில்‌ அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள்‌. 
ஏழாம்‌ ஆண்டில்‌, அரச மெய்காப்பாளர்‌, அரண்மனைக்‌ காவலர்‌ ஆகியோரின்‌ மற்றுவர்‌ 
தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின்‌ இல்லத்திற்குள்‌ கூட்டிச்‌ 
சென்றார்‌. அங்கு அவர்‌ அவர்களோடூ உடன்படிக்கை செய்து கொண்டார்‌. அக்கோவிலில்‌ 
அவர்களை ஆணையிடச்‌ செய்து அரசனின்‌ மகனை அவர்களுக்குக்‌ காட்டினார்‌. 
அவர்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டுக்‌ கூறியது: நீங்கள்‌ செய்யவேண்டியது இதுவே: 
நீங்கள்‌ ஓய்வு நாளில்‌ பணியேற்கும்‌ பொழுது, உங்களில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கினர்‌ 
அரண்மனைக்குக்‌ காவல்‌ இருக்கவேண்டும்‌. 
அடுத்த பங்கினர்‌ சூர்‌ வாயிலில்‌ காவல்‌ காத்து நிற்க வேண்டும்‌. மூன்றாவது பங்கினர்‌ 
மற்றைய காவலர்களுக்குப்‌ பின்னால்‌ வாயிலில்‌ காவலிருக்க வேண்டும்‌. 
ஓய்வு நாளில்‌ விடுப்பில்‌ செல்லும்‌ இரு குழுக்களும்‌ அரசனை ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
பாதுகாத்து நிற்கவேண்டும்‌. 
யோவாசு அரசனை ஒவ்வொருவனும்‌ படைக்கலங்களுடன்‌ பாதுகாத்து உங்களை 
நெருங்குபவன்‌ எவனாயினும்‌ அவனைக்‌ கொல்லவேண்டும்‌. அரசன்‌ வந்து போகுமிடம்‌ 
எல்லாம்‌ நீங்களும்‌ அவனோடிருக்க வேண்டும்‌. 
குரு யோயாதா கட்டளையிட்டுக்‌ கூறிய அனைத்ததையும்‌ மற்றுவர்‌ தலைவர்கள்‌ 
செய்தனர்‌. ஓய்வு நாளில்‌ விடுப்பில்‌ செல்வோர்‌, பணியேற்போர்‌ ஆகிய தங்கள்‌ வீரர்கள்‌ 
அனைவரையும்‌ கூட்டிக்கொண்டு குரு யோயாதாவிடம்‌ வந்தனர்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


70 


அவர்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ இருந்த தாவீது அரசரின்‌ ஈட்டிகளையும்‌ 
கேடயங்களையும்‌ மற்றுவர்‌ தலைவர்களுக்கு எடுத்துக்‌ கொடுத்தார்‌. 

காவலர்‌, கையில்‌ படைக்கலன்‌ தாங்கி, திருக்கோவிலின்‌ தென்புறம்‌ தொடங்கி வடபுறம்‌ 
வரை, பலிபீடத்தையும்‌ திருக்கோவிலையும்‌ அரசனையும்‌ சூழ்ந்து நின்று கொண்டனர்‌. 
பின்பு அவர்‌ இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி, உடன்படிக்கைச்‌ 
சுருளை அளித்தார்‌. இவ்வாறு அவன்‌ திருப்பொழிவு பெற்று அரசனானான்‌. அனைவரும்‌ 
கைதட்டி அரசர்‌ நீடூழி வாழ்க! என்று முழங்கினர்‌. 

மக்களும்‌, காவலரும்‌ எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
கூடியிருந்த மக்களிடம்‌ வந்தாள்‌. 

மரபுக்கேற்ப, அரசன்‌ பணருகில்‌ நிற்பதையும்‌, படைத்‌ தலைவர்களும்‌ எக்காளம்‌ ஊது 
பவர்களும்‌ அவனருகில்‌ இருப்பதையும்‌, நாட்டின்‌ எல்லா மக்களும்‌ மகிழ்ச்சி கொண்டாடி 
எக்காளம்‌ ஊதுவதையும்‌ கண்டாள்‌. உடனே அவன்‌ தன்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு, சதி! சதி! என்று கூக்குரலிட்டாள்‌. 

அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்குப்‌ பொறுப்பேற்றிருந்த மற்றுவர்‌ தலைவர்களை 
நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளைக்‌ கொண்டு செல்லுங்கள்‌. அவளை 
எவனாவது பின்பற்றினால்‌ அவனை வாளால்‌ வெட்டி வீழ்த்துங்கள்‌ என்று 
கட்டளையிட்டார்‌. அவளை ஆண்டவரின்‌ இல்லத்தினுள்‌ கொல்லலாகாது என்றும்‌ 
கூறியிருந்தார்‌. 

எனவே அவர்கள்‌ அரண்மனையின்‌ குதிரை நுழைவாயிலை அவள்‌ அடைந்தபொழுது, 
அவளைப்‌ பிடித்தனர்‌. அங்கே அவள்‌ கொல்லப்பட்டாள்‌. 

பின்பு யோயாதா, ஆண்டவர்‌ ஒரு பக்கமும்‌, அரசன்‌, மக்கள்‌ மறுபக்கமுமாக 
அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார்‌. இதன்‌ மூலம்‌ அரசனும்‌ மக்களும்‌ 
ஆண்டவரின்‌ மக்களாய்‌ இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர்‌. அவ்வாறே அவர்‌ அரசனுக்கும்‌ 
மக்களுக்குமிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார்‌. 

பிறகு நாட்டிலுள்ள மக்கள்‌ எல்லாரும்‌ பாகாலின்‌ கோவிலுக்குச்‌ சென்று 
பலிபீடங்களையும்‌ சிலைகளையும்‌ தகர்த்தெறிந்தனர்‌: பாகாலின்‌ அர்ச்சகன்‌ மத்தானைப்‌ 
பலிபீடங்களுக்கு முன்பாகக்‌ கொலை செய்தனர்‌. பிறகு குரு ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
காவலரை நிறுத்தி வைத்தார்‌. 

மேலும்‌ அவர்‌, மற்றுவர்‌ தலைவர்கள்‌, அரச மெய்க்காப்பாளர்‌, காவலர்‌, நாட்டு மக்கள்‌ 
எல்லாரையும்‌ ஒன்று திரட்டினார்‌. அவர்கள்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தினின்று காவலர்‌ வாயில்‌ 
வழியாக அரசனை அழைத்துக்‌ கொண்டு வந்தடைந்தனர்‌. அரசன்‌ அரியணையில்‌ ஏறி 
அமர்ந்தான்‌. 

நாட்டின்‌ எல்லா மக்களும்‌ மகிழ்ச்சி கொண்டாடினர்‌. அத்தலியா வாளால்‌ அரண்மனையில்‌ 
கொல்லப்பட்டபின்‌ நகரில்‌ அமைதி நிலவியது. 

ஏழாம்‌ வயதிலேயே யோவாசு அரசனானான்‌. 


அதிகாரம்‌ 12. 


ஏகூ ஆட்சியேற்ற ஏழாம்‌ ஆண்டில்‌ யோவாசு அரசனாகி எருசலேமில்‌ நாற்பது ஆண்டுகள்‌ 
ஆட்சி புரிந்தான்‌. பெயேர்செபாவைச்‌ சார்ந்த சிபியா என்பவளே அவன்‌ தாய்‌. 

யோவாசு, குரு யோயாதா அவனுக்குக்‌ கற்றுத்‌ தந்தபடியே, ஆண்டவரின்‌ திருமுன்‌ தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ நேர்மையாய்‌ நடந்து வந்தான்‌. 

ஆயினும்‌ தொழுகை மேடூகள்‌ அகற்றப்படவில்லை. அத்தொழுகை மேடூகளில்‌ மக்கள்‌ 
இன்னும்‌ பலியிட்டுக்‌ கொண்டும்‌ பபம்‌ காட்டிக்கொண்டும்‌ வந்தனர்‌. 

யோவாசு குருக்களை நோக்கி, ஆண்டவரின்‌ இல்லத்திற்குக்‌ காணிக்கையாகச்‌ 
செலுத்தப்படும்‌ பணத்தையெல்லாம்‌-கணக்கெடுப்பு வரிப்பணத்தையும்‌ ஒவ்வொருவரும்‌ 
நேர்ச்சையாக அளிக்கும்‌ பணத்தையும்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்கு ஒவ்வொருவரும்‌ 
அளிக்கும்‌ தன்னார்வக்‌ காணிக்கையையும்‌ சேகரியுங்கள்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


p 


ஒவ்வொரு குருவும்‌ பணத்தைத்‌ தனக்கு அறிமுகமானவர்களி டமிருந்து பெற்று கோவிலில்‌ 
சிதைந்த பகுதிகளைப்‌ பழுதுபார்க்க வேண்டும்‌ என்றான்‌. 

ஆயினும்‌, யோவாசு அரியணை ஏறிய இருபத்து மூன்றாம்‌ ஆண்டுவரை, குருக்கள்‌ 
கோவிலைப்‌ பழுதுபார்க்கவே இல்லை. 

எனவே, அரசன்‌ யோவாசு குரு யோயாதாவையும்‌ ஏனைய குருக்களையும்‌ வரவழைத்து, 
அவர்களை நோக்கி, நீங்கள்‌ ஏன்‌ கோவிலைப்‌ பழுது பார்க்கவில்லை? உங்களுக்கு 
அறிமுகமானவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி வைத்துக்கொள்ளாதீர்கள்‌. அதைக்‌ 
கோவிலைப்‌ பழுதுபார்க்கக்‌ கொடுத்து விடுங்கள்‌ என்றான்‌. 

அவ்வாறே குருக்கள்‌ மக்களிடமிருந்து பணத்தை இனி பெற்றுக்‌ கொள்வதில்லை என்றும்‌, 
கோவிலைப்‌ பழுதுபார்க்கும்‌ பொறுப்பேற்பதில்லை என்றும்‌ ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 

குரு யோயாதா ஒரு பணப்‌ பெட்டியை எடுத்து, அதன்‌ மூடியில்‌ துளையிட்டு, கோவிலின்‌ 
நுழைவாயிலின்‌ வலப்பக்கமாக பீடத்தருகே வைத்தார்‌. வாயிலைக்‌ காவல்‌ செய்த 
குருக்கள்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்கு வந்த பணம்‌ அனைத்தையும்‌ அதில்‌ போட்டூ 
வந்தனர்‌. 

அப்பணப்‌ பெட்டியில்‌ அதிகப்‌ பணம்‌ சேர்ந்தபோது, அரசனுடைய கணக்கனும்‌, 
தலைமைக்‌ குருவும்‌ வந்து ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ சேர்ந்த பணத்தை எண்ணிப்‌ 
பைகளில்‌ கட்டி வைத்தனர்‌. 

இவ்வாறு கணக்கிடப்பட்ட பணத்தை, ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ பணியைக்‌ 
கண்காணிக்குமாறு நியமிக்கப்பட்டவர்களிடம்‌ கொடுத்தனர்‌. அவர்களும்‌ ஆண்டவரின்‌ 
இல்லத்தில்‌ பணியாற்றிய தச்சர்களும்‌, கொத்தர்களுக்கும்‌, 

சிற்பிகளுக்கும்‌, கல்வெட்டுவோர்க்கும்‌ ஊதியம்‌ அளித்தனர்‌. மேலும்‌ அதிலிருந்து 
ஆண்டவரின்‌ இல்லத்தைப்‌ பழுது பார்ப்பதற்குத்‌ தேவையான மரங்கள்‌, பொழிந்த கற்கள்‌ 
ஆகியவற்றை வாங்குவதற்கும்‌, அக்கோவிலைச்‌ சீர்ப்படுத்துவதற்குத்‌ தேவையான மற்றச்‌ 
செலவுகளுக்கும்‌ பயன்படுத்தினர்‌. 

ஆயினும்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்குத்‌ தேவையான வெள்ளிக்‌ கோப்பைகள்‌, 
அணைப்பான்கள்‌, கிண்ணங்கள்‌ ஆகியவற்றைச்‌ செய்வதற்கு ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
செலுத்தப்பட்ட வெள்ளிப்‌ பணம்‌ பயன்படுத்தப்படவில்லை. 

ஏனெனில்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தைப்‌ பழுது பார்த்த வேலையாள்களுக்காக மட்டுமே அது 
பயன்படுத்தப்பட்டது. 

வேலையாள்களுக்குப்‌ கூலி கொடுக்குமாறு அப்பணத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டவர்களிடம்‌ 
ஒரு கணக்கும்‌ கேட்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள்‌ நாணயமாக நடந்து 
கொண்டார்கள்‌. 

குற்ற நீக்கப்பலிக்கான பணமும்‌ பாவம்‌ போக்கும்‌ பலிக்கான பணமும்‌ ஆண்டவரின்‌ 
இல்லத்திற்குப்‌ கொண்டுவரப்படவில்லை. ஏனெனில்‌ அவை குருக்களுக்கு உரியவை. 
அப்பொழுது, சிரியா மன்னன்‌ அசாவேல்‌ காத்து நகரோடு போரிடச்‌ சென்று அதைக்‌ 
கைப்பற்றினான்‌. பின்பு அசாவேல்‌ எருசலேமைத்‌ தாக்கும்‌ நோக்கில்‌ புறப்பட்டு வந்தான்‌. 
எனவே யூதாவின்‌ அரசன்‌ யோவாசு தன்‌ முன்னோர்களாகிய யூதா அரசர்கள்‌ யோசபாத்து 
, யோராம்‌, அகசியா ஆகியோர்‌ நேர்ந்தளித்த காணிக்கைப்‌ பொருள்கள்‌ அனைத்தையும்‌, 
தான்‌ நேர்ந்தளித்திருந்த காணிக்கைகளையும்‌ ஆண்டவர்‌ இல்லம்‌, அரச மாளிகை 
இவற்றின்‌ கருவூலங்களில்‌ காணப்பட்ட தங்கம்‌ அனைத்தையும்‌ எடுத்து சிரியா மன்னன்‌ 
அசாவேலுக்கு அனுப்பினான்‌. எனவே அசாவேல்‌ எருசலேமை விட்டுத்‌ திரும்பிச்‌ 
சென்றான்‌. 

யோவாசின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌, “யூதா அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யோவாசின்‌ அலுவலர்‌ அவனுக்கு எதிராகக்‌ கிளம்பிச்‌ சதித்‌ திட்டம்‌ செய்து சில்லாவுக்கு 
இறங்கிச்‌ செல்லும்‌ வழியில்‌ மில்லோபேத்தில்‌ அவனைக்‌ கொன்றனர்‌. 

அவனைக்‌ கொன்ற அலுவலர்‌ சிமயாத்தின்‌ மகன்‌ யோசக்காரும்‌ சோமேரின்‌ மகன்‌ 
யோசபாத்தும்‌ ஆவர்‌. அவன்‌ இறந்து தாவீதின்‌ நகரில்‌ தன்‌ மூதாதையருடன்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ அமட்சியா அரசன்‌ ஆனான்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


72 


அதிகாரம்‌ 13. 


யூதா அரசன்‌ அகசியாவின்‌ மகன்‌ யோவாசு ஆட்சியேற்ற இருபத்து மூன்றாம்‌ ஆண்டில்‌ 
ஏகூவின்‌ மகன்‌ யோவாசு சமாரியாவில்‌ இருந்து கொண்டு இஸ்ரயேல்‌ நாட்டைப்‌ 
பதினேழு ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்து வந்தான்‌. இஸ்ரயேலைப்‌ 
பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரோபவாமின்‌ பாவ வழியிலேயே அவனும்‌ 
நடந்து வந்தான்‌. 

எனவே ஆண்டவருக்கு இஸ்ரயேல்மீது சினம்மூள அவர்களைச்‌ சிரியா மன்னன்‌ 
அசாவேலின்‌ கையிலும்‌ அசாவேலின்‌ மகன்‌ பெனதாதின்‌ கையிலும்‌ நீண்டநாள்‌ 
விட்டுவிட்டார்‌. 

ஆனால்‌ யோவகாசு ஆண்டவரின்‌ கருணைப்‌ பார்வையை நாட, ஆண்டவரும்‌ அவனுக்குச்‌ 
செவிசாய்த்தார்‌. ஏனெனில்‌ சிரியா மன்னன்‌ பிடியில்‌ இஸ்ரயேல்‌ நசுக்குண்டு கிடப்பதை 
அவர்‌ கண்டார்‌. 

இஸ்ரயேலுக்கு ஆண்டவர்‌ ஒரு மீட்பரைத்‌ தரவே, இஸ்ரயேலர்‌ சிரியரின்‌ பிடியினின்று 
விடுதலை அடைந்தனர்‌. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ முன்னைய நாள்களில்‌ இருந்தது போல்‌ 
தங்கள்‌ சொந்த வீட்டில்‌ குடியிருந்தனர்‌. 

ஆயினும்‌ இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய எரொபவாம்‌ வீட்டாரின்‌ பாவ வழியை 
விட்டு விலகாது வாழ்ந்தனர்‌. மேலும்‌ அசேராக்‌ கம்பம்‌ சமாரியாவில்‌ இன்னும்‌ நின்று 
கொண்டிருந்தது. 

யோவாசுக்கு அவன்‌ குடிகளுள்‌ ஜம்பது குதிரை வீரரும்‌ பத்துப்‌ தேர்களும்‌ பதினாயிரம்‌ 
காலாள்‌ படையினரமே எஞ்சியிருந்தனர்‌. ஏனெனில்‌ சிரியா மன்னன்‌ அவர்களை அழித்துப்‌ 
போரடிக்கும்‌ களத்துத்‌ பசிபோல்‌ ஆக்கியிருந்தான்‌. 

யோவகாசின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌, அவன்‌ பேராற்றலும்‌, 
“இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யோவகாசு தன்‌ மூதாதையருடன்‌ துயில்கொண்டு சமாரியாவில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்பின்‌ அவன்‌ மகன்‌ யோவாசு அரசனானான்‌. 

யூதா அரசன்‌ யோவாசு ஆட்சியேற்ற முப்பத்தேழாம்‌ ஆண்டில்‌, யோவகாசின்‌ மகன்‌ 
யோவாசு, இஸ்ரயேல்‌ நாட்டின்‌ அரசனாகி, சமாரியாவில்‌, இருந்துகொண்டு பதினாறு 
ஆண்டூகள்‌ ஆட்சி செய்தான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்தான்‌: இஸ்ரயேலைப்‌ 
பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ பாவ வழியிலேயே நடந்து 
வந்தான்‌. 

யோவாசின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ யூதா அரசன்‌ அமட்சியாவுடன்‌ 
போரிட்டபொழுது காட்டிய பேராற்றலும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” 
எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யோவாசு தன்‌ மூதாதையரோடு துயில்‌ கொண்டபின்‌, எரொபவாம்‌ அரியணை ஏறினான்‌. 
யோவாசு சமாரியாவில்‌ இஸ்ரயேலின்‌ அரசர்களோடூ அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. 

எலிசா நோயினால்‌ வாதைப்பட்டுச்‌ சாகக்‌ கிடந்தபொழுது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ 
யோவாசு அவரிடம்‌ சென்று, என்‌ தந்தாய்‌! என்‌ தந்தாய்‌! இஸ்ரயேலின்‌ தேரே! அந்தத்‌ 
தேரின்‌ பாகனே! என்று அவருக்கு முன்பாகக்‌ கதறி அழுதான்‌. 

எலிசா அவனை நோக்கி, வில்லையும்‌ அம்புகளையும்‌ எடுத்துக்‌ கொள்‌ என்றார்‌. அவ்வாறே 
அவன்‌ வில்லையும்‌ அம்புகளையும்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌. 

அப்பொழுது அவர்‌ இஸ்ரயேலின்‌ அரசனை நோக்கி, வில்லை உன்‌ கையால்‌ வளை 
என்றார்‌. 

எலிசா தம்‌ கைகளை அரசனின்‌ கைகளின்மேல்‌ வைத்து அவனை நோக்கி. 
கீழ்ப்பக்கமுள்ள பலகணியைத்‌ திற என்றார்‌. அவன்‌ அதைத்‌ திறந்தவுடன்‌ எலிசா, ஓர்‌ 
அம்பை எய்‌ என்றார்‌. அவனும்‌ அவ்வாறே எய்தான்‌. அவர்‌, அது ஆண்டவரது மீட்பின்‌ அம்பு: 


18 


I9 


20 


21 


22 


23 


24 


25 


Kk 


சிரியர்‌ மீது கொள்ளவிருக்கும்‌ வெற்றியின்‌ அம்பு: நீ அபேக்கில்‌ சிரியரை முற்றிலும்‌ 
அழிப்பாய்‌ என்றார்‌. 

அவர்‌ மீண்டும்‌ அம்புகளைக்‌ கையில்‌ எடு என்றார்‌. அவற்றை அவன்‌ எடுக்கவே அவர்‌ 
இஸ்ரயேல்‌ அரசனைத்‌ தரையில்‌ அம்பு எய்‌ என்றார்‌. அவன்‌ மூன்று முறை எய்துவிட்டூ 
நிறுத்தினான்‌. 

எனவே ஆண்டவரின்‌ அடியவர்‌ அவன்மேல்‌ சினம்‌ கொண்டு, நீ ஜந்து அல்லது ஆறுமுறை 
எய்திருந்தால்‌, சிரியரை முற்றிலும்‌ கொன்றழித்திருப்பாய்‌! ஆனால்‌ இப்பொழுதோ 
அவர்களை மூன்று முறை மட்டூமே முறியடிப்பாய்‌ என்றார்‌. 

இதன்பின்‌ எலிசா இறந்தார்‌. அவரை அடக்கம்‌ செய்தனர்‌. ஒவ்வொரு இளவேனிற்‌ 
காலத்திலும்‌ மோவாபியக்‌ கொள்ளைக்‌ கூட்டத்தினர்‌ வந்து நாட்டைத்‌ தாக்குவது 
வழக்கம்‌. 

மக்கள்‌ இறந்த ஒருவனைப்‌ புதைத்துக்‌ கொண்டிருந்தபொழுது, அந்தக்‌ கொள்ளைக்‌ 
கூட்டத்தினரைக்‌ கண்டார்கள்‌: எனவே அவன்‌ பிணத்தை எலிசாவின்‌ கல்லறையில்‌ 
போட்டு விட்டு ஓடினர்‌. எலிசாவின்‌ எலும்புகளின்மேல்‌ பட்டவுடனே அந்த ஆள்‌ உயிர்‌ 
பெற்று எழுந்து நின்றான்‌. 

யோவகாசின்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சிரியாவின்‌ மன்னன்‌ அசாவேல்‌ இஸ்ரயேலைத்‌ 
துன்புறுத்தி வந்தான்‌. 

ஆனால்‌ ஆண்டவர்‌ அவர்களுக்குக்‌ கருணையும்‌ இரக்கமும்‌ காட்டி அவர்களைப்‌ பரிவுடன்‌ 
பாதுகாத்தார்‌. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவரோடு தாம்‌ செய்திருந்த 
உடன்படிக்கையின்‌ பொருட்டு அவர்களை அழிக்கவோ, தம்‌ திருமுன்னின்று 
தள்ளிவிடவோ இன்றுவரை அவர்‌ மனம்‌ ஒப்பவில்லை. 

சிரியாவின்‌ மன்னன்‌ அசாவேல்‌ இறந்தவுடன்‌, அவன்‌ மகன்‌ பெனதாது அவனக்குப்‌ பின்‌ 
மன்னன்‌ ஆனான்‌. 

யோவகாசின்‌ மகன்‌ யோவாசு தன்‌ தந்தையின்‌ கையிலிருந்து அசாவேலின்‌ மகன்‌ 
பெனதாது கைப்பற்றியிருந்த நகர்களை மீண்டும்‌ கைப்பற்றினான்‌. யோவாசு மூன்றுமுறை 
அவனை முறியடித்து இஸ்ரயேலின்‌ நகர்களை மீட்டுக்‌ கொண்டான்‌. 


அதிகாரம்‌ 14. 


இஸ்ரயேல்‌ அரசன்‌ யோவகாசின்‌ மகன்‌ யோவாசு ஆட்சியேற்ற இரண்டாம்‌ ஆண்டில்‌, 
யூதா அரசன்‌ யோவாசின்‌ மகன்‌ அமட்சியா அரசன்‌ ஆனான்‌. 

அவன்‌ அரசனான போது அவனுக்க வயது இருபத்தைந்து. அவன்‌ எருசலேமில்‌ 
இருபத்தொன்பது ஆண்டுகள்‌ அரசாண்டான்‌. எருசலேமைச்‌ சார்ந்த யோவதீன்‌ 
என்பவளே அவன்‌ தாய்‌. 

அவன்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ நடந்தான்‌. ஆயினும்‌ தன்‌ மூதாதையான தாவீது 
போல்‌ அவன்‌ செய்யவில்லை. அனைத்திலும்‌ தன்‌ தந்தை யோவாசு செய்தபடியெல்லாம்‌ 
செய்துவந்தான்‌. 

தொழுகை மேடுகளை அவன்‌ அழிக்கவில்லை. மக்கள்‌ அம்மேடுகளில்‌ பலியிட்டும்‌ 
பபம்காட்டியும்‌ வந்தனர்‌. 

ஆட்சி தன்‌ கைக்கு வந்து உறுதியானவுடன்‌, அரசனாகிய தன்‌ தந்தையைக்‌ கொலை 
செய்த அலுவலரைக்‌ கொன்று போட்டான்‌. 

ஆயினும்‌, கொலைகாரர்களின்‌ பிள்ளைகளை அவன்‌ கொல்லவில்லை. ஏனெனில்‌ 
ஆண்டவரின்‌ கட்டளைப்படி மோசேயின்‌ சட்டமலில்‌ எழுதப்பட்டூள்ளதாவது: 
பிள்ளைகளின்‌ பாவத்திற்காகப்‌ பெற்றோர்‌ கொல்லப்படலாகாது: பெற்றோரின்‌ 
பாவத்திற்காகப்‌ பிள்ளைகள்‌ கொல்லப்படலாகாது. எல்லாரும்‌ அவரவர்‌ செய்த 
பாவத்திற்காகவே கொல்லப்படுவர்‌. 


10 


11 


12 
13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


74 


அமட்சியா போரிட்டு உப்புப்‌ பள்ளத்தாக்கில்‌ பதினாயிரம்‌ ஏதோமியரைக்‌ கொன்று, 
சேலாவைக்‌ கைப்பற்றி அதற்கு இன்றுவரை வழங்கி வரும்‌ “யோக்தவேல்‌“ என்ற பெயரை 
இட்டான்‌. 

பின்பு அவன்‌ இஸ்ரயேலின்‌ அரசனும்‌ ஏகூவின்‌ மகன்‌ யோவகாசின்‌ புதல்வனுமாகிய 
யோவாசிடம்‌ பதனுப்பி, வாரும்‌! போர்க்களத்தில்‌ நேருக்கு நேர்‌ சந்திப்போம்‌ என்று 
சொல்லச்‌ சொன்னான்‌. 

அதற்கு இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோவாசு யூதாவின்‌ அரசன்‌ அமட்சியாவிடம்‌ ஆளனுப்பி, 
லெபனோனின்‌ நெருஞ்சிச்‌ செடி லெபனோனின்‌ கேதுரு மரத்திடம்‌ பதனுப்பி, “என்‌ 
மகனுக்கு என்‌ மகளை மணமுடித்துக்‌ கொடு” என்றதாம்‌: ஆனால்‌ லெபனோனின்‌ விலங்கு 
ஒன்று அவ்வழியே போகையில்‌ நெருஞ்சிச்‌ செடியை மிதித்துப்‌ போட்டதாம்‌! 

நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான்‌. எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய்‌! 
பெருமைப்பட்டுக்‌ கொள்‌! ஆனால்‌ உன்‌ வீட்டினுள்ளே தங்கியிரு! நீயும்‌ உன்னோடு 
யூதாவும்‌ வீழ்ச்சியுறவா தீமையை நீ நாடுகிறாய்‌? என்று சொன்னான்‌. 

அதற்கு அமட்சியா செவி கொடுக்கவில்லை. எனவே இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோவாசு 
போருக்குப்‌ பறப்பட்டு வந்தான்‌. அவனும்‌ யூதா அரசன்‌ அமட்சியாவும்‌ யூதாவைச்‌ சார்ந்த 
பெத்செமேசில்‌ நேருக்கு நேர்‌ மோதிக்‌ கொண்டனர்‌. 

யூதாவின்‌ மக்கள்‌ இஸ்ரயேலரிடம்‌ தோல்வியுற்று, தம்‌ வீடுகளுக்கு ஓட்டம்‌ பிடித்தனர்‌. 
இஸ்ரயேலின்‌ அரசன்‌ யோவாசு பெத்செமேசில்‌ அகசியாவின்‌ மகனான யோவாசின்‌ 
புதல்வனும்‌ யூதாவின்‌ அரசனுமான அமட்சியாவைக்‌ கைது செய்து, எருசலேமைத்‌ தாக்கச்‌ 
சென்றான்‌. அவன்‌ எருசலேமின்‌ மதிற்‌ சுவரில்‌, எப்ராயிம்‌ வாயில்‌ முதல்‌ மூலை வாயில்வரை 
நாடீறு முழ நீளம்‌ இடித்துத்‌ தள்ளினான்‌. 

ஆண்டவரின்‌ இல்லத்திலும்‌ அரசமாளிகையின்‌ கருவூலங்களிலும்‌ காணப்பட்ட எல்லாப்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ தட்டூுமுட்டுச்‌ சாமான்கள்‌ அனைத்தையும்‌ கவர்ந்து 
கொண்டான்‌. மேலும்‌, அவன்‌ சிலரைப்‌ பிணையாளராகப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
சமாரியாவுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றான்‌. 

யோவாசின்‌ பிற செயல்களைப்‌ பற்றியும்‌ பூதா அரசன்‌ அமட்சியாவுடன்‌ இட்ட போரில்‌ 
அவன்‌ காட்டின பேராற்றலைப்‌ பற்றியும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” 
எழுதப்பட்டுள்ளது அல்லவா? 

யோவாசு தன்‌ மூதாதையரோடு துயில்‌ கொண்டு சமாரியாவில்‌ இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவனுடைய மகன்‌ எரோபவாம்‌ 
அரசனானான்‌. 

இஸ்ரயேல்‌ அரசன்‌ யோவகாசின்‌ மகன்‌ யோவாசு இறந்தபின்‌, யூதா அரசனான 
யோவாசின்‌ மகன்‌ அமட்சியா பதினைந்து ஆண்டுகள்‌ உயிர்‌ வாழ்ந்தான்‌. 

அமட்சியாவின்‌ பிற செயல்கள்‌ “யூதா அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன 
அல்லவா? 

எருசலேமில்‌ சிலர்‌ அமட்சியாவுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி செய்தனர்‌. எனவே அவன்‌ 
இலாக்கிசுக்குத்‌ தப்பி ஓடினான்‌. ஆனால்‌ அவர்கள்‌ இலாக்கிசுக்கு ஆளனுப்பி அவனை 
அங்குக்‌ கொலை செய்து, 

அவனது சடலத்தைத்‌ குதிரைகளின்‌ மேல்‌ ஏற்றிக்கொண்டு வந்தனர்‌. அவன்‌ 
மூதாதையருடன்‌ எருசலேமில்‌ தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. 

பின்னர்‌ யூதா மக்கள்‌ எல்லாரும்‌ பதினாறு வயதினனாய்‌ இருந்த அசரியாவைத்‌ 
தேர்ந்தெடுத்து அவனை அவன்‌ தந்தை அமட்சியாவுக்குப்‌ பதிலாக அரசனாக்கினர்‌. 
அமட்சியா தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்ட பின்‌, அவன்‌ ஏலத்து நகரை மீண்டும்‌ 
உருவாக்கி யூதாவுடன்‌ இணைத்துக்‌ கொண்டான்‌. 

யூதா அரசனும்‌ யோவாசின்‌ மகனுமான அமட்சியா ஆட்சியேற்ற பதினைந்தாம்‌ ஆண்டில்‌, 
இஸ்ரயேல்‌ அரசனும்‌ யோவாசின்‌ மகனுமான எரொபவாம்‌ சமாரியாவில்‌ அரசனானான்‌. 
அவன்‌ நாற்பத்தொன்று ஆண்டூகள்‌ ஆட்சி செய்தான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. அவன்‌ இஸ்ரயேலைப்‌ 
பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ பாவ வழியை விட்டூ 
அகலவில்லை. 


25 


26 


P 


28 


12 


13 


75 


இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவர்‌, தம்‌ அடியவரும்‌ கத்கேப்பரைச்‌ சார்ந்த அமித்தாயின்‌ 
மகனுமான இறைவாக்கினர்‌ யோனாவின்‌ மூலம்‌ உரைத்த வாக்கின்படியே, எரொபவாம்‌, 
அமாத்து கணவாய்‌ முதல்‌ அராபாக்‌ கடல்வரை, இஸ்ரயேலுக்குரிய நிலப்‌ பகுதிகளை 
மீண்டும்‌ இணைத்துக்‌ கொண்டான்‌. 

ஏனெனில்‌ இஸ்ரயேலர்‌ மிகக்‌ கடுமையாகத்‌ துன்புறுவதையும்‌ அவர்களுக்குத்‌ துணை 
செய்ய, அடிமையோ, குடிமகனோ எவனும்‌ இல்லை என்பதையும்‌ ஆண்டவர்‌ கண்டார்‌. 
ஆனால்‌ ஆண்டவர்‌, இஸ்ரயேலின்‌ பெயரை வானத்தின்‌ கீழிருந்து அழித்து விடுவதாகக்‌ 
கூறியிருக்கவில்லை. எனவே அவர்‌ அவர்களை யோவாசின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ மூலம்‌ 
விடுவித்தார்‌. 

எரொபவாமின்‌ பிறசெயல்கள்‌, அவனுடைய அனைத்துச்‌ செயல்பாடுகள்‌, போரில்‌ அவன்‌ 
காட்டிய பேராற்றல்‌, யூதா நாட்டுக்கு உரிமையாயிருந்த தமஸ்கு, ஆமாத்து ஆகிய 
நகர்களை இஸ்ரயேல்‌ நாட்டுடன்‌ இணைத்துக்‌ கொண்ட முறை-ஆகியன பற்றி 
இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌ எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

எரொபவாம்‌ தன்‌ மூதாதையரான இஸ்ரயேல்‌ அரசர்களுடன்‌ துயில்‌ கொண்டான்‌. 
அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ செக்கரியா அரசன்‌ ஆனான்‌. 


அதிகாரம்‌ 15. 


இஸ்ரயேலின்‌ அரசன்‌ எரொபவாம்‌ ஆட்சியேற்ற இருபத்தேழாம்‌ ஆண்டில்‌, யூதா அரசனும்‌ 
அமட்சியாவின்‌ மகனுமான அசரியா அரசனானான்‌. 

அவன்‌ ஆட்சியேற்ற பொழுது அவனக்கு வயது பதினாறு. அவன்‌ எருசலேமில்‌ 
ஜம்பத்திரண்டு ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. எருசலேம்‌ நகரைச்‌ சார்ந்த எக்கொலியா 
என்பவளே அவன்‌ தாய்‌. 

அவன்‌ தன்‌ தந்‌ைத அமட்சியா செய்ததுபோலவே, எல்லாவற்றிலும்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ 
நேர்மையாக நடந்தான்‌. 

ஆயினும்‌, அவன்‌ தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. மக்கள்‌ இன்னும்‌ அம்மேடுகளில்‌ 
பலியிட்டும்‌ பபம்‌ காட்டியும்‌ வந்தனர்‌. 

எனவே, ஆண்டவர்‌ அவ்வரசனைத்‌ தண்டித்து அவன்‌ இறக்குமட்டும்‌ அவனைத்‌ 
தொழுநோயாளன்‌ ஆக்கினார்‌. அவனும்‌ ஒரு ஒதுக்குப்‌ புறமான வீட்டில்‌ வாழ்ந்து வந்தான்‌. 
எனவே அரசனின்‌ மகன்‌ யோத்தாம்‌ அரண்மனைப்‌ பொறுப்பேற்று நாட்டு மக்களை ஆண்டு 
வந்தான்‌. 

அசரியாவின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌ “யூதாவின்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

அசரியா தன்‌ மூதாதையரோடு துயில்கொண்டு தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவனுடைய மகன்‌ யோத்தாம்‌ அரசன்‌ ஆனான்‌. 

யூதா அரசன்‌ அசரியா ஆட்சி ஏற்ற முப்பத்தெட்டாம்‌ ஆண்டில்‌ எரொபவாமின்‌ மகன்‌ 
செக்கரியா சமாரியாவிலிருந்துகொண்டு இஸ்ரயேலை ஆறு மாதம்‌ ஆண்டான்‌. 

அவனும்‌ தன்‌ மூதாதையர்‌ செய்தது போல்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ 
செய்தான்‌. இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ 
பாவ வழியை விட்டு அவன்‌ விலகவில்லை. 

யாபேசின்‌ மகன்‌ சல்லூம்‌, அவனுக்கு எதிராய்ச்‌ சூழ்ச்சி செய்து அவனை இப்லாயமில்‌ 
வெட்டிக்‌ கொன்றுவிட்டு அவனுக்குப்‌ பதிலாக அரசன்‌ ஆனான்‌. 

செக்கரியாவின்‌ பிற செயல்கள்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” 
எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

உன்‌ மைந்தர்‌ நான்கு தலைமுறைகளுக்கு இஸ்ரயேலின்‌ அரியணையில்‌ வீற்றிருப்பர்‌ 
என்று ஏகூவுக்கு ஆண்டவர்‌ கூறிய வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. 

யூதா அரசன்‌ அசரியா ஆட்சியேற்ற முப்பத்தொன்பதாம்‌ ஆண்டில்‌, யாபேசின்‌ மகன்‌ 
சல்லூம்‌ அரசனானான்‌: சமாரியாவில்‌ அவன்‌ ஒரு மாதமே ஆட்சி செய்தான்‌. 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


21 


28 


29 


30 


31 


32 


76 


காதி என்பவனின்‌ மகனான மெனகேம்‌, திர்சாவிலிருந்து புறப்பட்டுச்‌ சமாரியாவுக்கு வந்து, 
சல்லூமை வெட்டிக்‌ கொன்றுவிட்டு, அவனுக்குப்‌ பதிலாக அரசன்‌ ஆனான்‌. 

சல்லூமின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்த சதியும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

பிறகு மெனகேம்‌ திப்சாவையும்‌ திர்சா முதல்‌ அதன்‌ எல்லைகள்‌ அனைத்தையும்‌ அதில்‌ 
இருந்த அனைவரையும்‌ அழித்தான்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நகர்‌ வாயில்களைத்‌ 
திறக்கவில்லையாதலின்‌, அவன்‌ அவர்களை வெட்டி வீழ்த்தியதோடு, கருவுற்றிருந்த 
எல்லாப்‌ பெண்களையும்‌ வயிற்றைக்‌ கிழித்துக்‌ கொன்றான்‌. 

யூதாவின்‌ அரசன்‌ அசரியா ஆட்சியேற்ற முப்பத்தொன்பதாம்‌ ஆண்டில்‌, காதியின்‌ மகன்‌ 
மெனகேம்‌ இஸ்ரயேலின்‌ அரசனாகி, சமாரியாவில்‌ பத்து ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 
அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. மேலும்‌ அவன்‌, தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌, இஸ்ரயேலைப்‌ பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ 
எரொபவாமின்‌ பாவ வழியைவிட்டு விலகவில்லை. 

அசீரியா மன்னனான பூல்‌ நாட்டின்மீது படையெடுத்து வந்தான்‌. அப்பொழுது மெனகேம்‌, 
பூலுக்கு, அவன்‌ ஆற்றலினால்‌ தன்‌ அரசை உறுதியாக்கிக்‌ கொள்ளும்‌ பொருட்டு, 
நாற்பதாயிரம்‌ வெள்ளி கொடுத்தான்‌. 

மெனகேம்‌ இஸ்ரயேலில்‌ இருந்த செல்வர்களிடமிருந்து இப்பணத்தை, ஆள்‌ ஒன்றுக்கு 
ஜம்பது வெள்ளிக்‌ காசுகள்‌ வீதம்‌, அசீரியா மன்னனுக்குக்‌ கொடுக்கும்படியாக 
வசூலித்தான்‌. அசீரியா மன்னனும்‌ அங்கே தங்காது நாட்டை விட்டு வெளியேறினான்‌. 
மெனகேமின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

மெனகேம்‌ தன்‌ மூதாதையரோடு துயில்‌ கொண்டான்‌. அவனுக்குப்பின்‌ அவன்‌ மகன்‌ 
பெக்ககியா அரசன்‌ ஆனான்‌. 

யூதாவின்‌ அரசன்‌ அசரியா ஆட்சியேற்ற ஜம்பதாம்‌ ஆண்டில்‌, மெனகேமின்‌ மகன்‌ 
பெக்ககியா இஸ்ரயேலின்‌ அரசனாகிச்‌ சமாரியாவில்‌ ஈராண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 
அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. இஸ்ரயேலைப்‌ 
பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ பாவ வழியைவிட்டு அவன்‌ 
விலகவில்லை. 

இரமலியாவின்‌ மகனும்‌ படைத்‌ தலைவனுமான பெக்கா அவனுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி 
செய்து தன்னோடூ இருந்த ஜம்பது கிலயாதியரோடு சமாரியாவிலுள்ள அரண்மனைக்‌ 
கோட்டைக்குள்‌ புகுந்து அரசனையும்‌, அர்கோபு, அரியே என்பவர்களையும்‌ கொன்று 
அவனுக்குப்‌ பதிலாக அரசன்‌ ஆனான்‌. 

பெக்ககியாவின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யூதாவின்‌ அரசன்‌ அசரியா ஆட்சியேற்ற ஜம்பத்திரண்டாம்‌ ஆண்டில்‌, இரமலியாவின்‌ மகன்‌ 
பெக்கா இஸ்ரயேலின்‌ அரசனாகி சமாரியாவில்‌ இருபது ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 
அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. இஸ்ரயேலைப்‌ 
பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாமின்‌ பாவவழியை விட்டு அவன்‌ 
விலகவில்லை. 

இஸ்ரயேல்‌ அரசன்‌ பெக்காவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, அசீரியா மன்னன்‌ திக்லத்‌-பிலேசர்‌ 
படையெடுத்து வந்து, ஈயோன்‌, ஆபல்பெத்மாக்கா, யானோவாக்கு, கெதேசு, ஆட்சோர்‌ 
ஆகிய நகர்களையும்‌ கிலயாது, கலிலேயா, நப்தலி ஆகிய நிலப்பகுதிகளையும்‌ 
கைப்பற்றினான்‌: மேலும்‌ மக்களை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான்‌. 

ஏலாவின்‌ மகன்‌ ஓசேயா, இரமலியாவின்‌ மகன்‌ பெக்காவுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி செய்து, 
அவனை வெட்டிக்‌ கொன்றுவிட்டு, அசரியாவின்‌ மகன்‌ யோத்தாம்‌ ஆட்சியேற்ற இருபதாம்‌ 
ஆண்டில்‌, பெக்காவுக்குப்‌ பின்‌ அரசன்‌ ஆனான்‌. 

பெக்காவின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌ “இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

இஸ்ரயேலின்‌ அரசனும்‌ இரமலியாவின்‌ மகனுமான பெக்கா ஆட்சியேற்ற இரண்டாம்‌ 
ஆண்டில்‌, யூதாவின்‌ அரசனும்‌ அசரியாவின்‌ மகனுமான யோத்தாம்‌ அரசன்‌ ஆனான்‌. 


223 


34 


10 


11 


12 


13 


d 


அவன்‌ அரசனான போது, அவனுக்கு வயது இருபத்தைந்து. அவன்‌ எருசலேமில்‌ பதினாறு 
ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. சாதோக்கின்‌ மகளான எருசா என்பவளே அவனுடைய தாய்‌. 
அவன்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ நடந்து, அவன்‌ தந்தை அசரியா செய்தது 
போலவே, அனைத்தையும்‌ செய்தான்‌. 

ஆயினும்‌ அவன்‌ தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. இன்னும்‌ மக்கள்‌ அம்மேடுகளில்‌ 
பலியிட்டும்‌ பபம்‌ காட்டியும்‌ வந்தனர்‌. கோவிலின்‌ உயர்வாயிலைக்‌ கட்டியவன்‌ இவனே. 
யோத்தாமின்‌ பிற செயல்களும்‌ அவன்‌ செய்தவை யாவும்‌, “யூதா அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

அந்நாள்களில்‌ ஆண்டவர்‌ சிரியாவின்‌ மன்னன்‌ ரெட்சீனையும்‌ இரமலியாவின்‌ மகன்‌ 
பெக்காவையும்‌ யூதாவுக்கு எதிராய்‌ அனுப்பத்‌ தொடங்கினார்‌. 

யோத்தாம்‌ தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டு, தன்‌ தந்தையாகிய தாவீதின்‌ நகரில்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்பின்‌ அவன்‌ மகன்‌ ஆகாசு அரசனானான்‌. 


அதிகாரம்‌ 16. 


இரமலியாவின்‌ மகன்‌ பெக்கா ஆட்சியேற்ற பதினேழாம்‌ ஆண்டில்‌ யூதா அரசன்‌ 
யோத்தாமின்‌ மகன்‌ ஆகாசு அரசனானான்‌. 

ஆகாசு அரசனானபோது அவனுக்கு வயது இருபது. அவன்‌ எருசலேமில்‌ பதினாறு 
ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. அவன்‌ தன்‌ மூதாதையான தாவீதைப்‌ போல்‌ தன்‌ கடவுளான 
ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. 

இஸ்ரயேல்‌ அரசர்களின்‌ வழியிலேயே தானும்‌ நடந்து, இஸ்ரயேலரின்‌ பார்வையில்‌ 
ஆண்டவர்‌ விரட்டியடித்த வேற்றினத்தாரின்‌ அருவருப்பான வழக்கத்தின்படியே தன்‌ 
மகனைத்‌ தீயிலிட்டூப்‌ பலியாக்கினான்‌. 

மேலும்‌ தொழுகை மேடுகளிலும்‌, குன்றுகளிலும்‌, செழித்த மரங்களின்‌ அடியிலும்‌ 
பலியிட்டுத்‌ பப வழிபாடு நடத்தி வந்தான்‌. 

அப்பொழுது சிரியாவின்‌ மன்னன்‌ ரேட்சீனும்‌ இஸ்ரயேலின்‌ அரசனும்‌ இரமலியாவின்‌ 
மகனுமான பெக்காவும்‌ எருசலேமுக்கு எதிராய்ப்‌ படையெடுத்து வந்து, ஆகாசுக்கு 
எதிராக முற்றுகையிட்டனர்‌. ஆனால்‌ அவர்களால்‌ அவனைத்‌ தோற்கடிக்க இயலவில்லை. 
அவ்வேளையில்‌, ஏதோம்‌ மன்னன்‌ தன்‌ நாட்டிற்காக ஏலத்தைக்‌ கைப்பற்றி அங்கிருந்து 
யூதா மக்களை விரட்டியடித்தான்‌. ஏதோமியர்‌ ஏலாத்திற்குள்‌ நுழைந்து வருகின்றனர்‌. 
எனவே, ஆகாசு அசீரிய மன்னன்‌ திக்லத்‌ பிலேசரிடம்‌ பதனுப்பி நான்‌ உம்‌ பணியாளன்‌: 
உம்‌ மகன்‌ நீர்‌ புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டிருக்கும்‌ சிரியா மன்னன்‌ 
கையினின்றும்‌ இஸ்ரயேல்‌ அரசன்‌ கையினின்றும்‌ விடூவிப்பீர்‌ என்று சொன்னான்‌. 

மேலும்‌ ஆகாசு ஆண்டவரின்‌ இல்லத்திலும்‌ அரண்மனைக்‌ கருவூலங்களிலும்‌ இருந்த 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ எடுத்து அசீரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி 
வைத்தான்‌. 

அசீரிய மன்னன்‌ அதற்கு இணங்கி, தமஸ்குவைக்‌ கைப்பற்றி அதன்‌ குடிமக்களைக்‌ கீருக்கு 
நாடு கடத்தினான்‌. 

எனவே, அரசன்‌ ஆகாசு அசீரிய மன்னன்‌ திக்லத்‌ பிலேசரைச்‌ சந்திக்கத்‌ தமஸ்குக்குச்‌ 
சென்றான்‌. அப்பொழுது, அவன்‌ அந்நகரிலுள்ள பலிபீடத்தைக்‌ கண்டு அதன்‌ 
வரைபடத்தையும்‌, தன்‌ கட்டமைப்பின்‌ எல்லாக்‌ குறிப்புகளையும்‌ குரு உரியாவுக்கு 
அனுப்பி வைத்தான்‌. 

அரசன்‌ ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிப்டக்‌ கட்டமைப்பின்‌ எல்லாக்‌ 
குறிப்புகளுக்கும்‌ ஏற்ப, குரு உரியா அவன்‌ திரும்பி வருவதற்குள்‌ கட்டி முடித்தார்‌. 

அரசன்‌ தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான்‌. அவன்‌ பலிபீடத்தைக்‌ கண்டு, நெருங்கிச்‌ 
சென்றான்‌. 

அவன்‌ எரிபலியும்‌ உணவுப்‌ படையலும்‌ அதில்‌ செலுத்தி, நீர்மப்‌ படையலை வார்த்தான்‌: 
தனக்கென்று நல்லுறவுப்‌ பலியின்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மீது தெளித்தான்‌. 


14 


15 


16 
17 


18 


19 


20 


78 


மேலும்‌, அவன்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ இருந்த வெண்கலப்‌ பலிபீடத்தைக்‌ கோவிலின்‌ 
முன்புறமிருந்து அகற்றித்‌ தன்‌ பலிபீடத்திற்கும்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்கும்‌ இடையே 
வடபுறத்தில்‌ வைத்தான்‌. 

பிறகு அரசன்‌ ஆகாசு குரு உரியாவை நோக்கி. பெரிய பலிபீடத்தின்மேல்‌ காலை 
எரிபலியையும்‌, மாலை உணவுப்படையலையும்‌, அரசனின்‌ எரிபலியையும்‌, உணவுப்‌ 
படையலையும்‌, நாட்டு மக்கள்‌ அனைவரின்‌ எரிபலியையும்‌ உணவுப்‌ படையலையும்‌ நீர்மப்‌ 
படையலையும்‌ செலுத்தி எரிபலிகளின்‌ எல்லா இரத்தத்தையும்‌ மற்றப்‌ பலிகளின்‌ எல்லா 
இரத்தத்தையும்‌ அதன்மேல்‌ தெளிப்பீர்‌. வெண்கலப்‌ பலிபீடம்‌ திருவுளத்தை நான்‌ 
அறிவதற்கென்று இருக்கட்டும்‌ என்றான்‌. 

அரசன்‌ ஆகாசு கட்டளையிட்டபடியே, அனைத்தையும்‌ குரு உரியா செய்தார்‌. 
அப்பொழுது, அரசன்‌ ஆகாசு சக்கரத்‌ தாங்கிகளைப்‌ பிரித்துக்‌ கொப்பரைகளை 
அவற்றினின்று அகற்றினான்‌. வெண்கல நீர்த்‌ தொட்டியைக்‌ காளைகளினின்று அகற்றி, 
அதனைக்‌ கல்தளத்தின்மீது வைத்தான்‌. 

மேலும்‌ அசீரிய மன்னனின்‌ விருப்பத்திற்கிணங்க, ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும்‌ வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும்‌ 
அவன்‌ அகற்றினான்‌. 

ஆகாசு செய்த பிற செயல்கள்‌, “யூதா அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன 
அல்லவா? 

ஆகாசு தன்‌ மூதாதையரோடு துயில்கொண்டு தாவீதின்‌ நகரில்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ எசேக்கியா அரசர்‌ ஆனார்‌. 


அதிகாரம்‌ 17. 


யூதா அரசன்‌ ஆகாசு ஆட்சியேற்ற பன்னிரண்டாம்‌ ஆண்டில்‌, ஏலாவின்‌ மகன்‌ ஓசேயா 
சமாரியாவில்‌ அரசனாகி இஸ்ரயேலின்‌ மீது ஒன்பது ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்தான்‌. ஆயினும்‌ முன்பிருந்த 
இஸ்ரயேலின்‌ அரசர்களைப்போல்‌ அவ்வளவு தீயவனாக இல்லை. 

அசீரிய மன்னன்‌ சல்மனேசர்‌ அவனுக்கு எதிராய்ப்‌ படையெடுத்து வரவே, ஓசேயா 
அவனுக்கு அடிபணிந்து கப்பம்‌ செலுத்தி வந்தான்‌. 

ஆனால்‌ இடையில்‌ ஓசேயா எகிப்திய மன்னனான சோவிடம்‌ உதவி கேட்டுத்‌ 
பதனுப்பியதோடு, அசீரியாவுக்கு ஆண்டுதோறும்‌ செலுத்தி வந்த கப்பத்தையும்‌ 
நிறுத்திக்கொண்டான்‌. இதை அறிந்த சல்மனேசர்‌ ஓசேயோவைப்‌ பிடித்துச்‌ 
சிறையிலிட்டான்‌. 

பின்னர்‌ அசீரியா மன்னன்‌, நாடு முழுவதன்மேலும்‌ படையெடுத்து, சமாரியாவுக்கு வந்து, 
அதை மூன்றாண்டு அளவு முற்றுகையிட்டான்‌. 

ஓசேயா ஆட்சியேற்ற ஒன்பதாம்‌ ஆண்டில்‌, அசீரியா மன்னன்‌ சமாரியாவைக்‌ கைப்பற்றி, 
இஸ்ரயேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான்‌. அவர்களை அலகிலும்‌, கோசானின்‌ 
ஆபோர்‌ நதிக்‌ கரையிலும்‌, மேதியர்‌ நகர்களிலும்‌ குடியேற்றினான்‌. 

ஏனெனில்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ தங்களை எகிப்து நாட்டினின்றும்‌ அந்நாட்டு மன்னன்‌ 
பார்வோனின்‌ கையினின்றும்‌ விடுவித்திருந்த தங்கள்‌ கடவுளான ஆண்டவருக்கு எதிராய்ப்‌ 
பாவம்‌ செய்து வேற்றுத்‌ தெய்வங்களைத்‌ தொழுது வந்தனர்‌. 

மேலும்‌ இஸ்ரயேல்மக்கள்‌ முன்னிலையிலிருந்து ஆண்டவர்‌ விரட்டியடித்த 
வேற்றினத்தாரின்‌ விதிமுறைகளின்படியும்‌. இஸ்ரயேல்‌ அரசர்கள்‌ புகுத்திய 
வழக்கங்களின்படியும்‌ நடந்து வந்தனர்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகத்‌ தகாதனவற்றை மறைவாய்ச்‌ 
செய்தனர்‌: மேலும்‌ காவல்‌ மாடம்‌ முதல்‌ அரண்சூழ்‌ கோட்டைவரை எல்லா நகர்களிலும்‌ 
தங்களுக்குத்‌ தொழுகை மேடூகளை அமைத்துக்‌ கொண்டனர்‌: 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22. 


23 


24 


25 


79 


உயர்‌ குன்றுகளிலும்‌, பசுமையான மரங்களின்‌ அடியிலும்‌, நடுகற்களையும்‌, அசேராக்‌ 
கம்பங்களையும்‌ அமைத்துக்‌ கொண்டனர்‌. 

அங்கு அவர்கள்‌ பபம்‌ காட்டி அம்மேடுகள்‌ அனைத்திலும்‌, ஆண்டவர்‌ அவர்கள்‌ 
முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த வேற்றினத்தாரைப்‌ போல்‌ தீயன புரிந்து, 
ஆண்டவருக்குச்‌ சினமூட்டினர்‌. 

“இக்காரியத்தை நீங்கள்‌ செய்யலாகாது” என ஆண்டவர்‌ அவர்களுக்கு 
உரைத்திருந்தாலும்‌, அவர்கள்‌ சிலைகளை வழிபட்டு வந்தனர்‌. 

ஆயினும்‌ ஆண்டவர்‌ எல்லா இறைவாக்கினர்‌, திருக்காட்சியாளர்‌ மூலம்‌ இஸ்ரயேலுக்கும்‌ 
யூதாவுக்கும்‌ விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள்‌ தீய வழிகளை விட்டுத்‌ 
திரும்புங்கள்‌. உங்கள்‌ மூதாதையருக்கு நான்‌ கட்டளையிட்டு என்‌ அடியார்களாகிய 
இறைவாக்கினர்‌ மூலம்‌ நான்‌ அறிவித்த திருச்சட்டத்தின்படி என்‌ கட்டளைகளையும்‌ 
நியமங்களையும்‌ கடைப்பிடியுங்கள்‌. 

ஆனால்‌ அவர்களோ செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ மூதாதையர்‌ தங்கள்‌ ஆண்டவர்‌ 
மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல, அவர்களும்‌ வணங்காக்‌ கழுத்தர்களாக 
இருந்தனர்‌: 

ஆண்டவரின்‌ நியமங்களையும்‌, தங்கள்‌ மூதாதையரோடு அவர்‌ செய்திருந்த 
உடன்படிக்கையையும்‌, தங்களுக்கு அவர்‌ விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும்‌ 
புறக்கணித்த, வீணானவற்றைப்‌ பின்பற்றி வீணர்‌ ஆயினர்‌: “வேற்றினத்தாரைப்‌ 
பின்பற்றலாகாது” என்று ஆண்டவர்‌ இட்ட கட்டளைக்கு மாறாக, தங்களைச்‌ சூழ்ந்திருந்த 
அவர்களைப்‌ பின்பற்றி நடந்தனர்‌. 

தங்கள்‌ கடவுளான ஆண்டவரின்‌ எல்லாக்‌ கட்டளைகளையும்‌ கைவிட்டனர்‌: இரண்டு 
கன்றுகளைத்‌ தங்களுக்கென வார்த்துக்கொண்டு, அசேராக்‌ கம்பம்‌ நிறுத்தி, வானத்தின்‌ 
அணிகளுக்குத்‌ தலைவணங்கி, பாகாலை வழிபட்டனர்‌: 

தங்கள்‌ புதல்வரையும்‌, புதல்வியரையும்‌ நெருப்பில்‌ பலியிட்டனர்‌. குறிகேட்டும்‌ சூனியம்‌ 
வைத்தும்‌ வந்தனர்‌: ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்து அவருக்குச்‌ 
சினமூட்டுமாறு தங்களையே விற்று விட்டனர்‌. 

எனவே ஆண்டவர்‌ இஸ்ரயேலின்மேல்‌ மிகவும்‌ சினமுற்று, அவர்களைத்‌ தம்‌ திருமுன்னின்று 
தள்ளி விட்டார்‌. யூதா குலத்தார்‌ மட்டுமே எஞ்சியி ருந்தனர்‌. 

யூதா குலத்தாரும்‌ தங்கள்‌ கடவுளான ஆண்டவரின்‌ கட்டளைகளைக்‌ கடைப்பிடிக்காது, 
இஸ்ரயேலின்‌ விதிமறைகளைப்‌ பின்பற்றி வந்தனர்‌. 

எனவே ஆண்டவர்‌ இஸ்ரயேலின்‌ வழிமரபினர்‌ அனைவரையும்‌ கைவிட்டு, அவர்களை 
ஒடுக்கி, கொள்ளைக்காரரின்‌ கையில்‌ ஒப்புவித்து, தமது திருமுன்னின்று தள்ளிவிட்டார்‌. 
அவர்‌ இஸ்ரயேலைத்‌ தாவீதின்‌ மரபினின்று வெட்டிப்‌ பிரித்தபோது நெபாற்றின்‌ மகன்‌ 
எரொபவாமைத்‌ தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்திக்‌ கொண்டனர்‌. எரொபவாம்‌ 
இஸ்ரயேலர்‌ ஆண்டவரை விட்டூ விலகும்படி செய்து, அவர்களைப்‌ பெரும்‌ பாவத்திற்கு 
உள்ளாக்கியிருந்தான்‌. 

இவ்வாறு எரொபவாம்‌ நடந்த பாவ வழிகளில்‌ அனைத்திலும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ நடந்து 
வந்தனர்‌. அவற்றை விட்டு அவர்கள்‌ விலகவில்லை. 

ஆண்டவர்‌ தம்‌ அடியாரான இறைவாக்கினர்‌ அனைவரின்‌ வாயிலாக உரைத்திருந்தபடி, 
அவர்களைத்‌ தமது திருமுன்னின்று முற்றும்‌ தள்ளிவிடும்‌ வரை, அவர்கள்‌ அந்தப்‌ பாவ 
வழிகளைவிட்டு விலகவில்லை. எனவே இஸ்ரயேலர்‌ தமது சொந்த நாட்டினின்று 
அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு, இன்றுவரை அங்கேயே இருக்கின்றனர்‌. 

பாபிலோன்‌, கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வயிம்‌ ஆகியவற்றினின்று அசீரிய மன்னன்‌ 
ஆள்களைக்‌ கொண்டு வந்து, இஸ்ரயேல்‌ மக்களுக்குப்‌ பதிலாகச்‌ சமாரியா நகர்களில்‌ 
குடியேற்றினான்‌. அவர்கள்‌ சமாரியாவை உரிமையாகக்‌ கொண்டு அதன்‌ நகர்களில்‌ 
வாழ்ந்து வந்தனர்‌. 

அவர்கள்‌ அங்கு வாழத்‌ தொடங்கியபோது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. எனவே, 
ஆண்டவர்‌ அவர்கள்‌ நடுவே சிங்கங்களை ஏவிவிட, அவை அவர்களுள்‌ சிலரைக்‌ கொன்று 
போட்டன. 


26 


27 


28 


20 


30 


31 


32 


33 


34 


223 


36 


37 


38 


39 


40 


80 


எனவே அசீரிய மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது: நாட்டினின்று 
அப்புறப்படுத்திச்‌ சமாரியாவின்‌ நகர்களில்‌ நீர்‌ குடியேற்றிய இந்த மக்களுக்கு அந்நாட்டுக்‌ 
கடவுளை வழிபடும்‌ முறை தெரியாது. எனவே அவர்‌ அவர்களிடையே சிங்கங்களை 
அனுப்பியுள்ளார்‌. இதோ, அவை அவர்களைக்‌ கொன்று கொண்டிருக்கின்றன! ஏனெனில்‌ 
அவர்களுக்கு அந்நாட்டுக்‌ கடவுளை வழிபடும்‌ முறை தெரியாது. 

எனவே, அசீரியா மன்னன்‌, நீங்கள்‌ சமாரியாவிலிருந்து நாடு கடத்தியிருக்கும்‌ குருக்களுள்‌ 
ஒருவன்‌, அங்குத்‌ திரும்பிச்‌ செல்லட்டும்‌. அவன்‌ அங்கே சென்று, அவர்களுடன்‌ 
தங்கியிருந்து நம்‌ மக்களுக்கு அந்நாட்டூக்‌ கடவுளை வழிபடும்‌ முறையைக்‌ கற்பிக்கட்டும்‌ 
என்று கட்டளையிட்டான்‌. 

அவ்வாறே, சமாரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குருக்களுள்‌ ஒருவன்‌, பெத்தேலுக்கு 
வந்து அங்கே தங்கியிருந்து ஆண்டவருக்கு அஞ்சி வாழும்‌ முறைபற்றிக்‌ 
கற்றுக்கொடுத்தான்‌. 

ஆயினும்‌, ஒவ்வோர்‌ இனத்தாரும்‌ தம்‌ தெய்வங்களுக்குத்‌ தாம்‌ குடியேறிய நகர்களில்‌ 
சிலை செய்து, சமாரியர்‌ முன்பு அமைத்திருந்த தொழுகை மேடூகளில்‌ வைத்துக்‌ 
கொண்டனர்‌. 

பாபிலோனியா சுக்கோத்‌ பெனோத்து சிலையையும்‌, கூத்தியர்‌ நேர்கால்‌ சிலையையும்‌, 
ஆமாத்தியர்‌ அசமா சிலையையும்‌, 

அவ்வியர்‌ நிபுகசு, தர்த்தாக்குச்‌ சிலைகளையும்‌ செய்து வைத்துக்‌ கொண்டனர்‌. மேலும்‌ 
செபர்வயர்‌ தம்‌ நாட்டுத்‌ தெய்வங்களான அதிரம்மெலக்கு, அனம்‌ மெலக்கிற்குத்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளைத்‌ தீயிலிட்டு பலி கொடுத்தனர்‌. 

அவர்கள்‌ ஆண்டவரையும்‌ வழிபட்டு வந்தனர்‌. ஆயினும்‌ தொழுகை மேடுகளில்‌ பணிபுரியத்‌ 
தங்களுக்குள்‌ அர்ச்சகர்களை நியமித்துக்‌ கொண்டனர்‌. 

அவர்கள்‌, ஆண்டவரை வழிபட்டுவந்து போதிலும்‌, எங்கிருந்து 
அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்த வழக்கப்படியே தம்தம்‌ தெய்வங்களையும்‌ 
வணங்கி வந்தனர்‌. 

இன்றுவரை அவர்கள்‌ தங்கள்‌ முன்னைய வழக்கத்தையே கைக்கொண்டூள்ளனர்‌. 
ஆண்டவரிடம்‌ அவர்கள்‌ அச்சம்‌ கொள்வதில்லை: மேலும்‌ ஆண்டவரால்‌ “இஸ்ரயேல்‌” 
என்று பெயரிடப்பட்ட யாக்கோபின்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட்ட நியமங்களையும்‌ 
விதிமுறைகளையும்‌, சட்டத்தையும்‌, கட்டளைகளையும்‌ கடைப்பிடிப்பதுமில்லை. 
ஆண்டவர்‌ இஸ்ரயேலரோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இது 
வே: வேற்றுத்‌ தெய்வங்களுக்கு அஞ்சவேண்டாம்‌: அவைகளை வணங்கி வழிபடவும்‌ 
வேண்டாம்‌: அவைகளுக்குப்‌ பலியிடவும்‌ வேண்டாம்‌: 

ஆனால்‌, உங்களைப்‌ பேராற்றலோடும்‌ ஓங்கிய புயத்தோடும்‌ எகிப்து நாட்டிலிருந்து 
அழைத்து வந்த ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள்‌ அஞ்ச வேண்டும்‌. அவரையே வணங்கி 
வழிபட வேண்டும்‌. அவருக்கே பலி செலுத்த வேண்டும்‌. 

அவர்‌ உங்களுக்கு எழுதித்‌ தந்த நியமங்களையும்‌, விதிமுறைகளையும்‌, சட்டத்தையும்‌, 
கட்டளைகளையும்‌ எந்நாளும்‌ கருத்தோடு கடைப்பிடித்து வாழுங்கள்‌. வேற்றுத்‌ 
தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள்‌. 

நான்‌ உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதீர்கள்‌. வேற்றுத்‌ தெய்வங்களுக்கு 
அஞ்சாதீர்கள்‌. 

உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சி நடங்கள்‌. அவரே உங்கள்‌ எதிரிகள்‌ 
அனைவரின்‌ கையினின்றும்‌ உங்களை விடுவிப்பார்‌. 

ஆயினும்‌, அவ்வேற்றினத்தார்‌ அதற்குச்‌ செவிகொடாமல்‌ அவர்களது முன்னைய 
வழக்கத்தின்படியே செய்து வந்தனர்‌. 


41 அவர்கள்‌ ஆண்டவரை வழிபட்டு வந்தபோதிலும்‌, தங்கள்‌ தெய்வச்‌ சிலைகளையும்‌ வணங்கி 


வந்தனர்‌. இன்றுவரை அவர்களுடைய பிள்ளைகளும்‌, பேரப்‌ பிள்ளைகளும்‌ அவர்கள்‌ 
மூதாதையரைப்‌ போலவே செய்து வருகின்றனர்‌. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


61 


அதிகாரம்‌ 18. 


இஸ்ரயேல்‌ அரசன்‌ ஏலாவின்‌ மகன்‌ ஓசேயா ஆட்சியேற்ற மூன்றாம்‌ ஆண்டில்‌, ஆகாசின்‌ 
மகன்‌ எசேக்கியா யூதாவின்‌ அரசனானார்‌. 

அப்போது அவருக்கு வயது இருபத்தைந்து. அவர்‌ எருசலேமில்‌ இருபத்தொன்பது 
ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தார்‌. செக்கரியாவின்‌ மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய்‌. 
அவர்‌ தம்‌ தந்தை தாவீதைப்‌ போலவே அனைத்திலும்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ 
நடந்து வந்தார்‌. 

அவர்‌ தொழுகை மேடுகளை அழித்து, நடுகற்களைத்‌ தகர்த்து அசேராக்‌ கம்பத்தையும்‌ 
வெட்டி வீழ்த்தினர்‌. மோசேயால்‌ செய்து வைக்கப்பட்ட வெண்கலப்‌ பாம்புச்‌ சிலையையும்‌ 
உடைத்தெறிந்தார்‌. ஏனெனில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அன்று வரை அதற்கத்‌ பபங்காட்டி 
வந்தனர்‌. அது நெகுஸ்தான்‌ என்று அழைக்கப்பட்டு வந்தது. 

அவர்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவரில்‌ முழு நம்பிக்கை வைத்திருந்தார்‌. 
அவருக்குப்‌ பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின்‌ அரசர்‌ அனைவரிலும்‌, 
அவரைப்போல்‌ வேறு எவரும்‌ இருந்ததில்லை. 

அவர்‌ ஆண்டவர்மீது பற்றுக்‌ கொண்டு அவரிடமிருந்து விலகாமல்‌, ஆண்டவர்‌ மோசேக்கு 
இட்ட கட்டளைகளைப்‌ பின்பற்றினார்‌. 

ஆதலால்‌ ஆண்டவரும்‌ அவரோடு இருந்தார்‌. அவர்‌ சென்றவிடமெல்லாம்‌ சிறப்புற்றார்‌. 
மேலும்‌ அவர்‌ அசீரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்குப்‌ பணிய மறுத்தார்‌. 

அவர்‌ பெலிஸ்தியரைக்‌ காவல்மாடம்‌ முதல்‌ அரண்‌ சூழ்‌ நகரம்‌ வரை, காசாவினின்றும்‌ அதன்‌ 
எல்லைக்குள்ளிருந்தும்‌ விரட்டியடித்தார்‌. 

இஸ்ரயேல்‌ அரசன்‌ ஏலாவின்‌ மகனான ஓசேயா ஆட்சியேற்ற ஏழாவது ஆண்டில்‌, அதாவது 
அரசர்‌ எசேக்கியாவின்‌ நான்காம்‌ ஆட்சி ஆண்டில்‌, அசீரிய மன்னன்‌ சல்மனேசர்‌ 
சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான்‌. 

மூன்று ஆண்டுகளின்‌ முடிவில்‌ அவன்‌ அதைக்‌ கைப்பற்றினான்‌. அரசர்‌ எசேக்கியா 
ஆட்சியேற்ற ஆறாம்‌ ஆண்டில்‌, அதாவது இஸ்ரயேல்‌ அரசன்‌ ஓசேயாவின்‌ ஒன்பதாம்‌ 
ஆட்சி ஆண்டில்‌ சமாரியா கைப்பற்றப்பட்டது. 

அசீரிய மன்னன்‌ இஸ்ரயேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான்‌: அவர்களை அலகிலும்‌, 
கோசானின்‌ ஆபோர்‌ நதிக்கரையிலும்‌ மேதியர்‌ நகர்களிலும்‌ குடியேற்றினான்‌. 

ஏனெனில்‌, அவர்கள்‌ தங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ குரலுக்குச்‌ செவிகொடுக்காமல்‌, 
அவரது உடன்படிக்கையையும்‌ ஆண்டவரின்‌ ஊழியர்‌ மோசே இட்ட கட்டளைகள்‌ 
யாவற்றையும்‌ மீறினார்கள்‌. ஆவர்கள்‌ செவிகொடுக்கவுமில்லை, கீழ்படியவுமில்லை. 
எசேக்கியா ஆட்சியேற்ற பதினான்காம்‌ ஆண்டில்‌ அசீரிய மன்னன்‌ சனகெரிபு 
யூதாவிலிருந்த அரண்சூழ்‌ நகர்கள்‌ அனைத்தையும்‌ முற்றுகையிட்டுக்‌ கைப்பற்றினான்‌. 
அப்போது, யூதா அரசர்‌ எசேக்கியா இலாக்கிசிலிருந்து அசீரிய மன்னனிடம்‌ பதனுப்பி, 
நான்‌ பாவம்‌ செய்துவிட்டேன்‌. எனவே என்னை விட்டுத்‌ திரும்பிச்‌ செல்லும்‌. நீர்‌ கேட்பதை 
நான்‌ தந்து விடுகிறேன்‌ என்றார்‌. அப்படியே அசீரிய மன்னன்‌, யூதா அரசர்‌ எசேக்கியாவை 
பன்னிரண்டாயிரம்‌ கிலோ கிராம்‌, வெள்ளியையும்‌ ஆயிரத்து இருமறு கிலோ கிராம்‌ 
பொன்னும்‌ செலுத்துமாறு கட்டளையிட்டான்‌. 

எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும்‌, அரசரது அரண்மனைக்‌ கருவூலங்களிலும்‌ 
காணப்பட்ட எல்லா வெள்ளியையும்‌ கொடுத்தார்‌. 

இச்சமயம்‌ யூதா அரசர்‌ எசேக்கியா, ஆண்டவரின்‌ இல்லக்‌ கதவுகளிலும்‌ கதவு 
நிலைகளிலும்‌, தாம்‌ பதித்திருந்த பொன்‌ தகடுகளைக்‌ கழற்றி அசீரிய மன்னனுக்குக்‌ 
கொடுத்தார்‌. 

ஆயினும்‌ அசீரிய மன்னன்‌ இலாக்கிசிலிருந்து தர்த்தானையும்‌ இரப்சாரிசையும்‌ 
இரப்சாக்கேயையும்‌ பெரும்‌ படையுடன்‌ எருசலேமுக்கு அரசர்‌ எசேக்கியாவுக்கு எதிராக 
அனுப்பினான்‌. இவர்கள்‌ புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து, வண்ணான்‌ துறை 
வழியருகிலுள்ள மேல்‌ குளத்துக்‌ கால்வாய்‌ அருகே நின்றனர்‌. 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


2 


28 


29 


30 


3l 


32 


33 
34 


82 


அப்பொழுது அவர்கள்‌ அரசரைத்‌ தங்களிடம்‌ அழைத்தனர்‌. ஆனால்‌ அரண்மனையின்‌ 
மேலாளனும்‌ இல்க்கியாவின்‌ மகனுமான எலியாக்கிமும்‌, எழுத்தனான செபுனாவும்‌ 
அரசருடைய பதிவாளனும்‌ ஆசாபின்‌ மகனுமான யோவாகும்‌ அவர்களைச்‌ சந்திக்கச்‌ 
சென்றனர்‌. 

அப்பொழுது, இரப்சாக்கே அவர்களைப்‌ பார்த்து, நீங்கள்‌ எசேக்கியாவுக்குக்‌ 
கீழ்கண்டவாறு கூறுங்கள்‌: பேரரசராகிய அசீரிய மன்னர்‌ கூறுவது இதுவே: 

உனது துணிச்சலின்‌ காரணம்‌ என்ன? வெறும்‌ சொற்கள்‌ போர்த்‌ தந்திரமும்‌ வீரமும்‌ 
ஆகிவிடுமா? யாரை நம்பி என்னை எதிர்க்கத்‌ துணிகிறாய்‌? 

இதோ பார்‌! தன்‌ மீது சாய்பவனின்‌ உள்ளங்கையைக்‌ குத்திக்‌ கழிக்கும்‌ பிளவுபட்ட 
நாணல்‌ குச்சியான எகிப்தின்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்திருக்கிறாய்‌! எகிப்திய மன்னனான 
பார்வோனும்‌ தன்னை நம்புகிற யாவருக்கும்‌ அவ்விதமே செய்வான்‌. 

நீ ஒருவேளை, “எங்கள்‌ கடவுளான ஆண்டவரின்‌ மேல்‌ நாங்கள்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறோம்‌” என்று சொல்லலாம்‌. ஆனால்‌ யூதா மக்களையும்‌ எருசலேம்‌ 
மக்களையும்‌ பார்த்து, “நீங்கள்‌ எருசலேமிலிருக்கும்‌ இப்பலிபீடத்தில்‌ மட்டும்‌ 
வழிபடுங்கள்‌” என்று கட்டளையிட்டபொழுது எசேக்கியாவாகிய நீ அவருடைய 
தொழுகை மேடூகளையும்‌ பலிபீடங்களையும்‌ அழிக்கவில்லையா? 

இப்பொழுது என்‌ தலைவராகிய அசீரிய மன்னன்‌ சார்பாகச்‌ சவால்‌ விடுக்கிறேன்‌. நான்‌ 
உனக்கு இரண்டாயிரம்‌ குதிரைகளைத்‌ தருவேன்‌. அவற்றுக்குத்‌ தேவையான குதிரை 
வீரர்களை உன்னால்‌ தர முடியுமா? 

தேர்களுக்கும்‌ குதிரை வீரர்களுக்கும்‌ எகிப்தை நம்பியிருக்கும்‌ உன்னால்‌ என்‌ தலைவரின்‌ 
பணியாளருள்‌ கடையனான ஒரு படைத்‌ தலைவனைக்‌ கூட எதிர்த்து நிற்க முடியுமா? 
ஆண்டவரின்‌ திருவுளம்‌ அறியாமலா நான்‌ இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன்‌? ஆண்டவர்‌ 
என்னைப்‌ பார்த்து, “நீ புறப்பட்டுச்‌ சென்று அந்நாட்டை அழித்துவிடு” என்று கூறியுள்ளார்‌ 
என்றான்‌. 

அப்போது  இல்க்கியாவின்‌ மகன்‌ எலியாக்கிமும்‌, செபுனாவும்‌, யோவாகும்‌ 
இரப்சாக்கேயை நோக்கி, உம்‌ பணியாளராகிய எங்களோடு சிரியா மொழியிலேயே 
பேசும்‌. அது எங்களுக்குப்‌ புரியும்‌. மதிலின்மேல்‌ இருக்கும்‌ மக்கள்‌ காதில்‌ விழும்படியாக 
யூத மொழியில்‌ எங்களோடு பேச வேண்டாம்‌ என்றனர்‌. 

அதற்கு அவன்‌ அவர்களிடம்‌, என்‌ தலைவர்‌ என்னை அனுப்பியது உங்கள்‌ தலைவரிடமும்‌ 
உங்களிடமும்‌ மட்டுமா? இல்லை. தங்கள்‌ மலத்தைத்‌ தின்று, தங்கள்‌ சிறுநீரைக்‌ குடித்து 
உங்களுடன்‌ மடியவிருக்கும்‌ மதிற்சுவர்‌ ஆள்களுக்கும்‌ இது புரியட்டும்‌ என்றான்‌. 
இதன்பின்‌ இரப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில்‌ உரத்த குரலில்‌ பேசலானான்‌: 
மாவேந்தரான அசீரிய மன்னரின்‌ வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 

அவர்‌ கூறுவது இதுவே: எசேக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள்‌. ஏனெனில்‌ உங்களை 
என்‌ கையிலிருந்து விடுவிக்க அவனால்‌ முடியாது. 

அவன்‌, “ஆண்டவர்‌ நம்மை விடுவிப்பது உறுதி. இந்நகர்‌ அசீரிய மன்னனின்‌ கையில்‌ 
ஒப்பவிக்கப்படாது” என்று கூறி உங்களை ஆண்டவரிடம்‌ நம்பிக்கை கொள்ளச்‌ 
செய்வான்‌. 

எசேக்கியாவின்‌ சொல்லுக்குச்‌ செவி கொடாதீர்கள்‌. ஏனெனில்‌ அசீரிய மன்னர்‌ கூறுவது 
இதுவே: நீங்கள்‌ என்னோடு சமாதானம்‌ செய்து கொண்டு வெளியே என்னிடம்‌ வாருங்கள்‌. 
நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ சொந்த திராட்சைக்‌ கொடியின்‌ பழத்தைச்‌ சுவைத்து, தம்‌ 
சொந்த அத்திமரத்தின்‌ பழத்தைத்‌ தின்று, சொந்தக்‌ கிணற்றின்‌ தண்ணீரைக்‌ குடிக்கலாம்‌. 
பின்‌ நான்‌ வந்து உங்கள்‌ நாட்டைப்‌ போன்ற ஒரு நாட்டுக்கு, தானியமும்‌ திராட்சைக்‌ 
கனியும்‌ மிக்க நாட்டுக்கு, அப்பமும்‌ திராட்சைத்‌ தோட்டமும்‌ மிகுந்த நாட்டுக்கு, ஒலிவ 
மரங்களும்‌ தேனும்‌ மிகுந்த நாட்டுக்கு, உங்களை அழைத்துச்‌ செல்வேன்‌. நீங்கள்‌ 
சாகாமல்‌ உயிரோடு இருக்கப்‌ பாருங்கள்‌. ஆண்டவர்‌ நம்மைக்‌ காப்பார்‌ என்று கூறி 
உங்களை ஏமாற்றும்‌ எசேக்கியாவுக்குச்‌ செவி கொடாதீர்கள்‌. 

எந்த ஒரு நாட்டின்‌ தெய்வமாவது தன்‌ நாட்டை அசீரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா? 
ஆமாத்து, அர்ப்பாது நகர்களின்‌ தெய்வங்கள்‌ எங்கே? செபர்வயிம்‌, ஏனா, இவ்வா 
ஆகியவற்றின்‌ தெய்வங்கள்‌ எங்கே? அவை சமாரியாவை என்‌ கையினின்று விடுத்தனவா? 


22 


36 


27 


10 


11 


12 


13 


83 


அத்தனை நாடுகளின்‌ தெய்வங்களில்‌ ஒன்றாவது தன்‌ நாட்டை என்‌ கையினின்று 
விடுவித்ததுண்டா? அப்படியிருக்க, ஆண்டவரால்‌ எவ்வாறு எருசலேமை என்‌ கையினின்று 
விடுவிக்க முடியும்‌? 

ஆனால்‌ மக்கள்‌ மெளனமாய்‌ இருந்தனர்‌. ஒரு வார்த்தைகூடப்‌ பதில்‌ கூறவில்லை. 
ஏனெனில்‌, “அவனுக்கு ஒரு பதிலும்‌ கூறவேண்டாம்‌” என்று அரசர்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. 
பின்பு அரண்மனையின்‌ மேலாளனும்‌ இல்க்கியாவின்‌ மகனுமான எலியாக்கிமும்‌, 
எழுத்தனான செபுனாவும்‌, பதிவாளனும்‌ ஆசாபின்‌ மகனுமான யோவாகும்‌ தம்‌ 
ஆடைகளைக்‌ கிழித்து விட்டு சாக்கு உடை உடுத்திக்‌ கொண்டு எசேக்கியாவிடம்‌ வந்து, 
இரப்சாக்கே கூறியவற்றை அவருக்குத்‌ தெரிவித்தனர்‌. 


அதிகாரம்‌ 19. 


அரசர்‌ எசேக்கியா இதைக்‌ கேட்டு தம்‌ ஆடைகளைக்‌ கிழித்துவிட்டு சாக்கு உடை 
உடுத்திக்‌ கொண்டு ஆண்டவரின்‌ இல்லத்தினுள்‌ நுழைந்தார்‌. 

அரண்மனையின்‌ மேலதிகாரியான எலியாக்கிமையும்‌, எழுத்தன்‌ செபுனாவையும்‌, 
குருக்களில்‌ முதியோரையும்‌ சாக்கு உடை உடுக்கச்‌ செய்து ஆமோசின்‌ மகன்‌ எசாயா 
இறைவாக்கினரிடம்‌ அனுப்பினார்‌. 

அவர்கள்‌ அவரிடம்‌, எசேக்கியா கூறுவது இதுவே: இன்று துன்பமும்‌ கண்டனமும்‌ 
அவமானமும்‌ மிக்க நாள்‌. பிள்ளைகளைப்‌ பெற்றெடூக்க நேரம்‌ வந்துவிட்டது: ஆனால்‌ 
பெற்றெடுக்கவோ வலிமையில்லை. 

வாழும்‌ கடவுளைப்‌ பழித்து இகழும்படி அசீரிய மன்னனாகிய தன்‌ தலைவனால்‌ 
அனுப்பப்பட்ட இரப்சாக்கே சொன்னவற்றையெல்லாம்‌ உம்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ 
கேட்டிருப்பார்‌! அச்சொற்களை முன்னிட்டு உம்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ அவனைத்‌ 
தண்டிக்க வேண்டும்‌. நீரோ இன்னும்‌ இங்கு எஞ்சியிருப்போர்க்காக மன்றாடும்‌ என்றனர்‌. 
அரசர்‌ எசேக்கியாவின்‌ அலுவலர்‌ எசாயாவிடம்‌ வந்தபொழுது, 

எசாயா அவர்களை நோக்கி, உங்கள்‌ தலைவனிடம்‌ இவ்வாறு சொல்லுங்கள்‌. ஆண்டவர்‌ 
கூறுவது இதுவே: அசீரிய மன்னனின்‌ கைக்கூலிகள்‌ என்னை இகழ்ந்து சொன்ன 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அஞ்சவேண்டாம்‌. 

இதோ, நான்‌ அவனிடம்‌ ஓர்‌ ஆவியை அனுப்புவேன்‌. அவன்‌ ஒரு வதந்தியைக்‌ கேட்டுத்‌ தன்‌ 
நாட்டிற்குத்‌ திரும்பி போய்விடுவான்‌. அவனது நாட்டில்‌ வாளால்‌ வெட்டுண்டு அவன்‌ 
இறக்கும்படி செய்வேன்‌ என்றார்‌. 

அவ்வாறே, “அசீரிய மன்னன்‌ இலாக்கிசை விட்டு வெளியேறிவிட்டான்‌” என்று 
கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பிய இராப்சாக்கே தன்‌ மன்னன்‌ லிப்னாவுக்கு எதிராகப்‌ 
போரிட்டுக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. 

அப்பொழுது, அசீரிய மன்னன்‌, எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய்ப்‌ 
படைதிரட்டிக்கொண்டு வருவதாகக்‌ கேள்வியுற்று எசேக்கியாவிடம்‌ மீண்டும்‌ பதரை 
அனுப்பி, 

யூதா அரசன்‌ எசேக்கியாவிடம்‌ நீங்கள்‌ இவ்வாறு கூறுங்கள்‌: “எருசலேம்‌ அசீரிய 
மன்னனின்‌ கையில்‌ ஒப்புவிக்கப்பட மாட்டாது” என்று கூறும்‌ உன்‌ கடவுளை நம்பி ஏமாந்து 
விடாதே. 

இதோ! அசீரியா மன்னர்கள்‌ எல்லா நாடூகளுக்கும்‌ செய்திருப்பதையும்‌, அவற்றை 
முற்றிலும்‌ அழித்ததையும்‌ நீ கேள்விப்பட்டிருப்பாய்‌. அப்படியிருக்க நீ மட்டும்‌ தப்பிவிட 
முடியுமா? 

என்‌ முன்னோர்கள்‌ அழித்துவிட்ட கோசான்‌, ஆரான்‌, இரட்சேபு, ஏதேனியர்‌ வாழ்ந்த 
தெலாசர்‌ ஆகியவற்றை அந்நாடுகளின்‌ தெய்வங்களால்‌ விடுவிக்க முடிந்ததா? 

ஆமாத்தின்‌ மன்னன்‌ எங்கே? அர்பாதின்‌ மன்னன்‌ எங்கே? செபர்வயிம்‌ நகர்‌, ஏனா, இவ்வா 
இவற்றின்‌ மன்னர்கள்‌ எங்கே? என்று கூறியிருந்தான்‌. 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


27 


28 


29 


30 
31 


64 


எசேக்கியா பதரின்‌ கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்தபின்‌ கோவிலினுள்‌ சென்று 
ஆண்டவர்‌ திருமுன்‌ மடலை விரித்து வைத்தார்‌. 

மேலும்‌ எசேக்கியா ஆண்டவரை மன்றாடிக்‌ கூறியது: கெருபுகள்மேல்‌ வீற்றிருக்கும்‌ 
இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவரே! இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம்‌ நீர்‌ ஒருவரே 
கடவுள்‌! விண்ணையும்‌ மண்ணையும்‌ படைத்தவர்‌ நீரே! 

ஆண்டவரே! நீர்‌ செவி சாய்த்துக்‌ கேட்டருளும்‌. ஆண்டவரே! உம்‌ விழிகளைத்‌ திறந்து 
என்னை நோக்கியருளும்‌. பதனுப்பி என்றுமுள கெரிபின்‌ சொற்களைக்‌ கேட்பீராக! 
ஆண்டவரே! அசீரிய மன்னர்கள்‌ வேற்றினத்தாரையும்‌, அவர்கள்‌ நாடுகளையும்‌ அழித்தது 
உண்மைதான்‌! 

அவர்கள்‌ வேற்றினத்தாரின்‌ தெய்வச்‌ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர்‌. ஏனெனில்‌ 
அவை உண்மைக்‌ கடவுளல்ல: மரத்தாலும்‌ கல்லாலும்‌ மனிதன்‌ செய்தவையே: எனவே 
அவற்றை அழிக்க முடிந்தது. 

எங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரே! இப்பொழுது இவன்‌ கையிலிருந்து எங்களைக்‌ 
காத்தருளும்‌. இதன்‌ மூலம்‌, நீர்‌ ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர்‌ என்பதை உலகின்‌ 
எல்லா அரசுகளும்‌ அறிந்துகொள்ளும்‌. 

அப்பொழுது ஆமோட்சின்‌ மகன்‌ எசாயா எசேக்கியாவிடம்‌ ஆளனுப்பிச்‌ சொன்னது: 
இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: அசீரிய மன்னன்‌ சனகெரிபைப்‌ 
பற்றிய உன்‌ வேண்டுதலைக்‌ கேட்டேன்‌. 

அவனக்கு எதிராக ஆண்டவர்‌ கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள்‌ சீயோன்‌ உன்னை 
இகழ்கிறாள்‌: உன்னைப்‌ பார்த்து நகைக்கிறாள்‌: மகள்‌ எருசலேம்‌ பின்‌ நின்று 
தலையசைக்கிறாள்‌. 

யாரை நீ பழித்து இகழ்ந்தாய்‌? யாருக்கு எதிராய்க்‌ குரல்‌ எழுப்பினாய்‌? யாரை நீ 
இறுமாப்புடன்‌ நோக்கினாய்‌? இஸ்ரயேலின்‌ புனிதமானவரை அன்றோ! 

நீ உன்‌ பதர்மூலம்‌ என்‌ தலைவரைப்‌ பழித்துரைத்து, “எண்ணற்ற என்‌ தேர்களோடு நான்‌ 
மலையுச்சிகளுக்கு லெபனோனின்‌ சிகரங்களுக்கு ஏறிச்‌ சென்றேன்‌. வானளாவிய கேதுரு 
மரங்களையும்‌ அங்கு நின்ற உயர்ந்த தேவதாரு மரங்களையும்‌ வெட்டினேன்‌. அதன்‌ 
காடூகளின்‌ மிக அடர்ந்த பகுதியான கடையெல்லைவரை சென்றேன்‌. 

நான்‌ அயல்நாடூகளில்‌ கிணறு வெட்டி நீர்‌ பருகினேன்‌. எகிப்தின்‌ நதிகளையெல்லாம்‌ என்‌ 
உள்ளங்கால்களினால்‌ வற்றச்‌ செய்தேன்‌” என்றாய்‌! 

நீ கேட்டதில்லையோ? நான்‌ தான்‌ பல நாள்களுக்கு முன்பே இதை முடிவு செய்தேன்‌. 
நான்தான்‌ தொன்று தொட்டே இதைத்‌ திட்டமிட்டேன்‌. அரண்சூழ்‌ நகர்களைப்‌ 
பாழடைந்த கற்குவியலாக நீ ஆக்க வேண்டுமென்பதை இப்பொழுது நான்தான்‌ 
நிறைவேறச்‌ செய்தேன்‌. 

அவற்றின்‌ குடிமக்கள்‌ வலிமை இழந்து கலக்கமுற்று அவமானமடைந்தனர்‌: வயல்வெளிப்‌ 
புல்‌ போலவும்‌, கூரைகளில்‌ முளைத்து வளருமுன்னே பட்டுப்போகும்‌ பச்சைப்‌ பூண்டு 
போலவும்‌ ஆயினர்‌. 

நீ இருப்பதும்‌ போவதும்‌ வருவதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌ எனக்கு எதிராக நீ பொங்கி 
எழுவதையும்‌ நான்‌ அறிவேன்‌. 

நீ எனக்கு எதிராகப்‌ பொங்கி எழுந்தாலும்‌ உன்‌ ஆணவம்‌ என்‌ செவிகளுக்கு எட்டி 
உள்ளதாலும்‌, உன்‌ மூக்கில்‌ வளையத்தையும்‌ உன்‌ வாயில்‌ கடிவாளத்தையும்‌ போட்டு, நீ 
வந்த வழியே உன்னைத்‌ திருப்பி விரட்டுவேன்‌! 

எசேக்கியா! இதோ உனக்கு ஓர்‌ அடையாளம்‌ தருகிறேன்‌: இவ்வாண்டு தானாக 
விளைவதை நீ உண்பாய்‌: அடூத்த ஆண்டு அதன்‌ முளையிலிருந்து விளைவதை உண்பாய்‌: 
ஆனால்‌ மூன்றாம்‌ ஆண்டில்‌ நீ விதைத்து அறுவடை செய்வாய்‌: திராட்சைச்‌ செடிகளை 
நட்டு அவற்றின்‌ கனிகளை உண்பாய்‌. 

யூதா வீட்டில்‌ எஞ்சியவை எல்லாம்‌ கீழே வேரூன்றி மேலே பயன்‌ அளிக்கும்‌. 

ஏனெனில்‌ எஞ்சியோர்‌ எருசலேமிலிருந்து வெளியேறுவர்‌. உயிர்‌ பிழைத்தோர்‌ சீயோன்‌ 
மலையினின்று புறப்படூவர்‌. படைகளின்‌ ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும்‌! 


32 


10 


85 


ஆதலால்‌ ஆண்டவர்‌ அசீரிய மன்னனைக்‌ குறித்து இவ்வாறு கூறுகிறார்‌: இந்நகருக்குள்‌ 
அவன்‌ நுழையமாட்டான்‌: அதில்‌ அம்பு எய்ய மாட்டான்‌: அதை எதிர்த்துக்‌ கேடயத்துடன்‌ 
வரமாட்டான்‌. அதற்கு எதிராக முற்றுகைத்தளம்‌ எழுப்ப மாட்டான்‌. 

அவன்‌ வந்த வழியே திரும்பிப்‌ போவான்‌: இந்நகருக்குள்‌ நுழையவே மாட்டான்‌ என்கிறார்‌ 
ஆண்டவர்‌. 

இந்நகரை நான்‌ பாதுகாப்பேன்‌: என்‌ பொருட்டும்‌ என்‌ ஊழியன்‌ தாவீதின்‌ பொருட்டும்‌ 
நான்‌ அதை விடுவிப்பேன்‌. 

அன்றிரவு ஆண்டவரின்‌ பதர்‌ புறப்பட்டுச்‌ சென்று அசீரியரின்‌ பாளையத்தில்‌ இலட்சத்து 
என்பத்தையாயிரம்‌ பேரைக்‌ கொன்றார்‌. மக்கள்‌ காலையில்‌ எழுந்தபோது அங்கு 
அனைவரும்‌ செத்துப்‌ பிணமாய்க்‌ கிடந்ததைக்‌ கண்டனர்‌. 

எனவே அசீரிய மன்னன்‌ சனகெரிபு திரும்பிச்‌ சென்று நினிவேயில்‌ தங்கியிருந்தான்‌. 

தன்‌ தெய்வமாகிய நிஸ்ரோக்கின்‌ கோவிலில்‌ அவன்‌ வழிபாடு செய்துகொண்டிருந்த 
பொழுது, அவன்‌ புதல்வர்களாகிய அதிரம்‌ மெலக்கும்‌, சரேத்சரும்‌ அவனை வாளால்‌ 
வெட்டிக்‌ கொன்றுவிட்டு, அரராத்து நாட்டிற்குத்‌ தப்பி ஓடிவிட்டனர்‌. அவனுடைய மகன்‌ 
ஏசகத்தோன்‌ அவனுக்குப்பின்‌ அரசன்‌ ஆனான்‌. 


அதிகாரம்‌ 20. 


அந்நாள்களில்‌ எசேக்கியா நோயுற்றுச்‌ சாகும்‌ தருவாயில்‌ இருந்தார்‌. ஆமோட்சின்‌ மகன்‌ 
இறைவாக்கினர்‌ எசாயா அவரிடம்‌ வந்து, ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீர்‌ உமது 
வீட்டுக்‌ காரியங்களை ஒழுங்குபடுத்தும்‌: ஏனெனில்‌ நீர்‌ சாவினின்று பிழைக்க மாட்டீர்‌ 
என்றார்‌. 

எசேக்கியா சுவர்ப்‌ பக்கமாய்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு 

ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே! நான்‌ எப்படி உம்‌ திருமுன்‌ முற்றிலும்‌ 
நம்பிக்கைக்குரியவனாய்‌ நடந்து கொண்டேன்‌ என்பதையும்‌, உமது பார்வையில்‌ 
நேர்மையானதையே செய்தேன்‌ என்பதையும்‌ நினைத்தருளும்‌ என்று வேண்டுதல்‌ செய்து 
கதறி அழுதார்‌. 

எசாயா அரண்மனை முற்றத்தின்‌ நடுப்பகுதியைக்‌ கடப்பதற்குள்‌, ஆண்டவரது வார்த்தை 
அவருக்கு வெளியாயிற்று: 

நீ திரும்பிப்போய்‌ என்‌ மக்களின்‌ தலைவனான எசேக்கியாவை நோக்கி, “உன்‌ தந்‌ைத 
தாவீதின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உன்‌ மன்றாட்டைக்‌ கேட்டேன்‌. உன்‌ 
கண்ணீரையும்‌ கண்டேன்‌. இதோ உன்னைக்‌ குணப்படுத்துவேன்‌. இன்றைக்கு மூன்றாம்‌ 
நாள்‌ நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்குச்‌ செல்வாய்‌. 

உனது ஆயுளுக்கு இன்னும்‌ பதினைந்து ஆண்டுகள்‌ கூட்டுவேன்‌. மேலும்‌ உன்னையும்‌ 
இந்நகரையும்‌ அசீரிய மன்னனின்‌ கையினின்று விடுவிப்பேன்‌. என்‌ பொருட்டும்‌ என்‌ 
ஊழியன்‌ தாவீதின்‌ பொருட்டும்‌ இந்நகரைப்‌ பாதுகாப்பேன்‌“ என்று சொல்‌. 

அப்பொழுது எசாயா, ஓர்‌ அத்திப்‌ பழ அடை கொண்டு வாருங்கள்‌ என்றார்‌. அவர்களும்‌ 
அவ்வாறு கொண்டுவந்து அவர்‌ குணமடையும்படி அதைக்‌ கட்டியின்மேல்‌ வைத்தனர்‌. 
எசேக்கியா எசாயாவை நோக்கி, ஆண்டவர்‌ எனக்கு நலம்‌ அளிப்பார்‌ என்பதற்கும்‌, 
மூன்றாம்‌ நாள்‌ நான்‌ கோவிலுக்குச்‌ செல்வேன்‌ என்பதற்கும்‌ அவர்‌ எனக்கு என்ன 
அடையாளம்‌ கொடுப்பார்‌? என்று கேட்டார்‌. 

அதற்கு எசாயா, ஆண்டவர்‌ தாம்‌ தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்‌ என்பதைக்‌ காட்ட 
அவர்‌ உமக்குக்‌ கொடுக்கும்‌ அடையாளமாவது: இப்பொழுது நிழல்‌ பத்துப்‌ பாகை 
முன்னோக்கிப்‌ போகவேண்டுமா? பின்னோக்கி வர வேண்டுமா? என்று கேட்டார்‌. 

அதற்கு எசேக்கியா, நிழல்‌ பத்துப்‌ பாகை முன்னோக்கிப்‌ போவது எளிது. எனவே நிழல்‌ 
பத்துப்‌ பாகை பின்னோக்கி வர வேண்டும்‌ என்றார்‌. 


11 


12 


13 


14 


15 


16 
17 


18 


19 


20 


86 


அப்பொழுது இறைவாக்கினர்‌ எசாயா ஆண்டவரிடம்‌ மன்றாடினார்‌. ஆண்டவரும்‌ 
ஆகாசின்‌ நிழற்கடிகையில்‌ பத்துப்பாகை முன்னோக்கிப்‌ போயிருந்த நிழல்‌ பத்துப்‌ பாகை 
பின்னோக்கி வரச்‌ செய்தார்‌. 

அக்காலத்தில்‌ பாபிலோனியரின்‌ மன்னன்‌ பலதானின்‌ மகன்‌ மெரோதாக்கு, எசேக்கியா 
நோயுற்றிருப்பதைக்‌ கேள்விப்பட்டு, அவனுக்கு மடலும்‌ அன்பளிப்பும்‌ அனுப்பி வைத்தான்‌. 
எசேக்கியா அவர்களை வரவேற்று, தம்‌ கருவூலம்‌ அனைத்தையும்‌ வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, நறுமணப்‌ பொருள்களையும்‌, தைல வகைகளையும்‌ படைக்கலக்‌ 
கூடத்தையும்‌ சேமிப்புக்‌ கிடங்கில்‌ காணப்பட்ட எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
அவர்களுக்குக்‌ காட்டினார்‌. அதன்‌ அரசு முழுவதிலும்‌, தம்‌ அரண்மனையிலும்‌ 
இருந்தவற்றில்‌ எசேக்கியா அவர்களுக்குக்‌ காட்டாதது எதுவுமில்லை. 

இறைவாக்கினர்‌ எசாயா அரசர்‌ எசேக்கியாவிடம்‌ வந்து, அந்த ஆள்கள்‌ என்ன 
சொன்னார்கள்‌? எங்கிருந்து வந்தார்கள்‌? என்று கேட்டார்‌. அதற்கு எசேக்கியா, 
வெகுபரத்திலிருக்கும்‌ நாடான பாபிலோனிலிருந்து வந்தார்கள்‌ என்று மறுமொழி 
கூறினார்‌. 

அவர்‌, உம்‌ அரண்மனையில்‌ எதைப்‌ பார்த்தானர்‌? என்று கேட்டார்‌. அதற்கு எசேக்கியா 
என்‌ அரண்மனையில்‌ உள்ள அனைத்தையும்‌ பார்த்தனர்‌. என்‌ சேமிப்புக்‌ கிடங்கில்‌ நான்‌ 
அவர்களுக்குக்‌ காட்டாதது எதுவுமில்லை என்றார்‌. 

அப்பொழுது எசாயா எசேக்கியாவை நோக்கி, ஆண்டவர்‌ கூறுவதைக்‌ கேளும்‌: 

இதோ! நாள்கள்‌ வரும்‌! அப்போது உன்‌ அரண்மனைப்‌ பொருள்கள்‌ அனைத்தும்‌, உன்‌ 
மூதாதையர்‌ இன்றுவரை சேகரித்து வைத்துள்ள யாவும்‌, ஒன்று விடாமல்‌ பாபிலோன்‌ 
நகருக்குக்‌ கொண்டு போகப்படும்‌. 

மேலும்‌ நீ பெற்றெடுத்துள்ள உன்‌ சொந்தப்‌ புதல்வர்‌ சிலர்‌ கைது செய்யப்பட்டு, 
பாபிலோன்‌ மன்னனின்‌ அரண்மனையில்‌ அண்ணகராய்‌ இருப்பர்‌ என்று சொன்னார்‌. 
அப்பொழுது எசேக்கியா எசாயாவை நோக்கி, “ஆண்டவரின்‌ வார்த்தையாக நீர்‌ கூறியது 
நல்வாக்கே!” என்றார்‌. ஏனெனில்‌ அவர்‌ தம்‌ வாழ்நாள்களில்‌ அமைதியும்‌ பாதுகாப்பும்‌ 
இருந்தால்‌ போதும்‌ என்று எண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. 

எசேக்கியாவின்‌ பிற செயல்களும்‌, அவரது பேராற்றலும்‌, அவர்‌ குளமொன்று வெட்டி 
கால்வாய்‌ அமைத்துக்‌ தண்ணீரை நகருக்குள்‌ கொண்டு வந்ததும்‌, “யூதா அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

எசேக்கியா தம்‌ மூதாதையருடன்‌ துயில்‌ கொண்ட பின்‌, அவருக்குப்‌ பதிலாக அவர்‌ மகன்‌ 
மனாசே அரசன்‌ ஆனான்‌. 


அதிகாரம்‌ 21 


மனாசே அரசனானபோது அவனுக்கு வயது பன்னிரண்டு. அவன்‌ ஜம்பத்தைந்து ஆண்டுகள்‌ 
எருசலேமில்‌ ஆட்சி செய்தான்‌. எப்சிபா என்பவரே அவன்‌ தாய்‌. 

இஸ்ரயேலர்‌ முன்னிருந்து ஆண்டவர்‌ விரட்டிய வேற்றினத்தாரின்‌ அருவருப்புகளை அவன்‌ 
பின்பற்றி ஆண்டவர்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. 

அவன்‌ அவனுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும்‌ 
கட்டியெழுப்பினான்‌: பாகாலுக்குப்‌ பலிப்டங்களைக்‌ கட்டினான்‌: இஸ்ரயேல்‌ அரசன்‌ 
ஆகாசு செய்தது போல்‌, அசேராக்‌ கம்பங்களை நிறுவினான்‌: வானத்துப்‌ 
படைகளையெல்லாம்‌ வணங்கி வழிபட்டான்‌. 

“எருசலேமில்‌ என்‌ பெயர்‌ விளங்கச்‌ செய்வேன்‌” என்று ஆண்டவர்‌ கூறியிருந்த அவரது 
கோவிலில்‌ அவன்‌ பலிபீடங்களை நிறுவினான்‌. 

ஆண்டவரின்‌ இல்லத்தின்‌ இரு முற்றங்களிலும்‌ வானத்துப்‌ படைகளுக்கெல்லாம்‌ அவன்‌ 
பலிபீடங்களைக்‌ கட்டினான்‌. 


10 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


87 


மேலும்‌ அவன்‌ தன்‌ மகனை நெருப்பில்‌ பலியாக்கினான்‌: குறி கேட்பதிலும்‌ சகுனம்‌ 
பார்ப்பதிலும்‌ நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும்‌, சகுனம்‌ பார்ப்பவர்களோடும்‌ 
தொடர்பு கொண்டு ஆண்டவர்‌ திருமுன்‌ தீயன புரிந்து ஆண்டவருக்குச்‌ சினமூட்டினான்‌. 
மேலும்‌, அவன்‌ அசேராவின்‌ செதுக்கிய சிலையை ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ நிறுவினான்‌. 
இவ்விடத்தைப்‌ பற்றி ஆண்டவர்‌ தாவீதிடமும்‌ அவருடைய மகன்‌ சாலமோனிடமும்‌ 
பின்வருமாறு கூறினார்‌: இக்கோவிலிலும்‌ இஸ்ரயேலின்‌ எல்லாக்‌ குலங்களிலிருந்தும்‌ 
நான்‌ தேர்ந்துகொண்ட எருசலேமிலும்‌, எனது பெயரை என்றென்றும்‌ விளங்கச்‌ 
செய்வேன்‌. 

நான்‌ இஸ்ரயேலருக்குக்‌ கட்டளையிட்ட யாவற்றையும்‌ அவர்கள்‌ பின்பற்றி, என்‌ அடியான்‌ 
மோசே அவர்களுக்கு அளித்த சட்டம்‌ முழுவதையும்‌ கடைப்பிடிப்பார்களேயானால்‌, 
அவர்களை நான்‌ அவர்கள்‌ மூதாதையருக்கு அளித்த நாட்டிலிருந்து வெளியேறி அலைந்து 
திரிய விடமாட்டேன்‌. 

ஆனால்‌, அவர்கள்‌ அதற்குச்‌ செவிகொடுக்கவில்லை. ஏனெனில்‌ மனாசே அவர்களை வழி 
தவறி நடக்கச்‌ செய்தான்‌. இஸ்ரயேலர்‌, தம்‌ முன்னிலையில்‌ ஆண்டவர்‌ அழித்த 
வேற்றினத்தாரைவிட அதிகமாக, தீயன செய்தனர்‌. 

ஆண்டவர்‌ தம்‌ அடியார்களான இறைவாக்கினர்‌ மூலம்‌ சொன்னதாவது: 

யூதாவின்‌ அரசன்‌ மனாசே அருவருப்பான வழக்கங்களில்‌ ஈடுபட்டுத்‌ தனக்கு முன்னிருந்த 
எமோரியர்‌ செய்தவற்றைவிட மிகவும்‌ தீயன செய்தான்‌. சிலைகளை வழிபடச்‌ செய்து 
யூதாவைப்‌ பெரும்‌ பாவத்திற்கு உள்ளாக்கினான்‌. 

எனவே இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: இதோ! நான்‌ 
எருசலேமின்மேலும்‌ யூதாவின்மேலும்‌, கேட்கும்‌ ஒவ்வொருவருடைய இரு காதுகளும்‌ 
அதிரும்‌ அளவுக்கு, கேடூ வரச்‌ செய்வேன்‌. 

சமாரியாவுக்கு எதிராக நான்‌ பிடித்த அளவுமலையும்‌, ஆகாபின்‌ வீட்டிற்கு எதிராக நான்‌ 
பிடித்த பக்குமலையும்‌ எருசலேமுக்கு எதிராகப்‌ பிடிப்பேன்‌. ஒருவர்‌ உள்ளும்‌ புறமும்‌ 
தட்டினைத்‌ துடைத்துத்‌ பய்மையாக்குவதுபோல நானும்‌ எருசலேமைத்‌ துடைத்துத்‌ 
பய்மையாக்குவேன்‌. 

எனவே எனது உரிமைச்‌ சொத்தில்‌ எஞ்சியிருப்போரைக்‌ கைவிட்டு, அவர்களின்‌ 
பகைவரிடம்‌ ஒப்புவிப்பேன்‌. அப்போது அவர்கள்‌ எதிரிகளுக்கெல்லாம்‌ இரையாகவும்‌ 
கொள்ளைப்‌ பொருளாகவும்‌ இருப்பர்‌. 

ஏனெனில்‌ அவர்களின்‌ நாள்முதல்‌ எகிப்திலிருந்து வெளிவந்த நாள்முதல்‌ இன்றுவரை 
இடைவிடாமல்‌ என்‌ பார்வையில்‌ தீயதெனப்‌ பட்டதைச்‌ செய்து எனக்குச்‌ 
சினமூட்டியுள்ளனர்‌. 

மனாசே, எருசலேமில்‌ ஒருமுனை முதல்‌ மறு முனைவரை நிரம்பும்‌ படியாக, மிகுதியான 
மாசற்றவரின்‌ குருதியைச்‌ சிந்தினான்‌. இவ்வாறு அவன்‌ பாவம்‌ செய்ததோடூ யூதா மக்களை 
ஆண்டவரின்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ செய்ய வைத்துப்‌ பாவத்துக்கு 
உள்ளாக்கினான்‌. 

மனாசேயின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌ அவன்‌ செய்த பாவமும்‌, “யூதா 
அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌“ எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

மனாசே தன்‌ மூதாதையரோடு துயில்‌ கொண்டு, “ஊசாப்‌ பூங்கா” என்ற அவனது 
அரண்மனைப்‌ பூங்காவில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டான்‌. அவனுக்குப்பின்‌ அவனுடைய மகன்‌ 
ஆமோன்‌ அரசனானான்‌. 

ஆமோன்‌ அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்திரண்டு, அவன்‌ ஈராண்டுகள்‌ 
எருசலேமில்‌ ஆட்சி செய்தான்‌. யோற்றுபாவைச்‌ erra ஆரூசின்‌ மகள்‌ மெசுல்லமேத்து 
என்பவளே அவன்‌ தாய்‌. 

அவன்‌ தன்‌ தந்தை மனாசேயைப்‌ போலவே ஆண்டவர்‌ பார்வையில்‌ தீயதெனப்பட்டதைச்‌ 
செய்தான்‌. 

தன்‌ தந்தை நடந்த வழியிலெல்லாம்‌ அவனும்‌ நடந்தான்‌: தன்‌ தந்தை வணங்கி வழிபட்டு 
வந்த சிலைகளை அவனும்‌ வழிபட்டான்‌. 

அவன்‌ தன்‌ மூதாதையரின்‌ கடவுளான ஆண்டவரைப்‌ பறக்கணித்தான்‌: ஆண்டவரின்‌ 
வழியில்‌ நடக்கவே இல்லை. 


23 


24 


13 


14 


88 


ஆமோனுடைய அலுவலர்‌ அவ்வரசனுக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி செய்து அவனை அவன்‌ 
மாளிகையிலேயே கொலை செய்தனர்‌. 

ஆனால்‌ நாட்டு மக்கள்‌ ஆமோன்‌ அரசனுக்கு எதிராய்ச்‌ சூழ்ச்சி செய்தவர்களையெல்லாம்‌ 
கொன்றுவிட்டு, அவனுடைய மகன்‌ யோசியாவை அவனுக்குப்‌ பதிலாக அரசனாக்கினர்‌. 
ஆமோனின்‌ பிற செயல்கள்‌, “யூதா அரசர்களின்‌ குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன 
அல்லவா? 

ஊசாப்‌ பூங்காவிலிருந்த அவனது கல்லறையில்‌ அவனை அடக்கம்‌ செய்தனர்‌. அவனுடைடய 
மகன்‌ யோசியா அவனுக்குப்‌ பதிலாக அரசன்‌ ஆனான்‌. 


அதிகாரம்‌ 22. 


யோசியா அரசரானபோது அவருக்கு வயது எட்டு. அவர்‌ முப்பத்தொன்று ஆண்டுகள்‌ 
எருசலேமில்‌ ஆட்சி செய்தார்‌. 

பொட்சத்தைச்‌ சார்ந்த அதாயாவின்‌ மகள்‌ எதிதா என்பவரே அவருடைய தாய்‌. அவர்‌ 
ஆண்டவர்‌ திருமுன்‌ நேர்மையுடன்‌ நடந்தார்‌. தம்‌ தந்தை தாவீது நடந்த எல்லா 
வழிகளிலும்‌ வடப்புறமோ இடப்புறமோ பிறழாது அவரும்‌ நடந்தார்‌. 

தமது ஆட்சியின்‌ பதினெட்டாம்‌ ஆண்டில்‌ அரசர்‌ யோசியா, மெசுல்லாமின்‌ புதல்வன்‌ 
அட்சலியாவின்‌ மகன்‌ சாப்பான்‌ என்னும்‌ எழுத்தனை ஆண்டவரின்‌ இல்லத்துக்கு 
அனுப்பிக்‌ கூறியது: 

நீ தலைமைக்‌ குரு இல்க்கியாவிடம்‌ சென்று, ஆண்டவரின்‌ இல்லத்திற்கென 
மக்களிடமிருந்து வாயிற்‌ காப்போர்‌ பெற்றுக்கொண்ட எல்லாப்‌ பணத்தையும்‌ மொத்தக்‌ 
கணக்கெடுக்கச்‌ சொல்‌. 

அவர்கள்‌ அப்பணத்தை ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ பழுது பார்க்க நியமிக்கப்பட்ட 
மேற்பார்வையாளரின்‌ கையில்‌ ஒப்புவிக்கட்டும்‌. அவர்கள்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தைப்‌ பழுது 
பார்க்கும்‌ வேலைகாரர்களுக்குக்‌ கொடுக்கட்டும்‌. 

அதாவது தச்சர்கள்‌, கொத்தர்கள்‌, கட்டடச்‌ சிற்பிகளுக்குக்‌ கொடுக்கட்டும்‌. 
பெற்றுக்கொள்ளும்‌ பணத்தின்‌ கணக்கை அவர்களிடம்‌ கேட்கவேண்டாம்‌. ஏனெனில்‌ 
அவர்கள்‌ நம்பிக்கைக்குரி யவர்கள்‌. 

தலைமைக்‌ குரு இல்க்கியா எழுத்தன்‌ சாப்பானை நோக்கி, ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
ஒரு சட்ட மலைக்‌ கண்டெடுத்தேன்‌ என்று சொல்லி, அந்மலைச்‌ சாப்பானிடம்‌ கொடுக்க, 
அவனும்‌ அதைப்‌ படித்தான்‌. 

பின்‌ எழுத்தன்‌ சாப்பான்‌ அரசரிடம்‌ வந்து பதில்‌ மொழியாக, அரசே! உம்‌ அடியார்கள்‌ 
கோவிலில்‌ கிடைத்த பணத்தைச்‌ சேகரித்து, ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ வேலை 
செய்வோரின்‌ மேற்பார்வையாளரிடம்‌ கொடுத்து விட்டனர்‌ என்று சொன்னான்‌. 

மேலும்‌ அவன்‌ அரசரிடம்‌, குரு இல்க்கியா என்னிடம்‌ ஒரு மலைக்‌ கொடுத்துள்ளார்‌ என்று 
கூறி, அரசர்‌ முன்னிலையில்‌ அதைப்‌ படித்துக்‌ காட்டினான்‌. 

அரசர்‌ சட்டமலின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ தம்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்கொண்டார்‌. 
பின்‌ குரு இல்க்கியாவையும்‌ சாப்பானின்‌ மகன்‌ அகிக்காமையும்‌, மீக்காயாவின்‌ மகன்‌ 
அக்போரையும்‌, எழுத்தன்‌ சாப்பானையும்‌ அரச அலுவலன்‌ அசாயாவையும்‌ நோக்கி, அரசர்‌ 
இட்ட கட்டளை இதுவே: 

நீங்கள்‌ போய்‌ என்னைக்‌ குறித்தும்‌, மக்களைக்‌ குறித்தும்‌, யூதா முழுவதைக்‌ குறித்தும்‌ 
கண்டெடுக்கப்பட்ட இந்மலில்‌ என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின்‌ 
திருவுளத்தைத்‌ தெரிந்து வாருங்கள்‌. ஏனெனில்‌ இந்மலில்‌ நமக்காக 
எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம்‌ மூதாதையர்கள்‌ செவிகொடுக்கவும்‌ இல்லை. அவற்றின்படி 
நடக்கவும்‌ இல்லை. எனவே ஆண்டவரின்‌ சினம்‌ நமக்கெதிராகக்‌ கொழுந்து விட்டூ 
எரிகிறது என்றார்‌. 

குரு இல்க்கியாவும்‌ அகிக்காமும்‌ அக்போரும்‌, சாப்பானும்‌, அசாயாவும்‌ குல்தா என்ற 
இறைவாக்கினளிடம்‌ சென்று அவரைக்‌ கண்டூ பேசினர்‌. இவர்‌ எருசலேமில்‌ இரண்டாம்‌ 


15 


16 


17 


18 


19 


20 


89 


தொகுதியைச்‌ சாந்தவர்‌: அர்கசின்‌ புதல்வனான திக்வாயின்‌ மகனும்‌ ஆடையக 
மேற்பார்வையாளனுமான சல்லூம்‌ என்பவனின்‌ மனைவி. 

அவர்‌ அவர்களை நோக்கி, இஸ்ரயேலின்‌ கடவுளாசிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
என்னிடம்‌ உங்களை அனுப்பியவரிடம்‌ நீங்கள்‌ சொல்ல வேண்டியது: 

ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: யூதாவின்‌ அரசர்‌ படித்த அந்த மலின்‌ வார்த்தைகளின்படி, 
நான்‌ இந்த இடத்திற்கும்‌ அதில்‌ வாழ்வோர்க்கும்‌ தீங்கு வரச்‌ செய்வேன்‌. 

ஏனெனில்‌, அவர்கள்‌ என்னைப்‌ புறக்கணித்துவிட்டு, வேற்றுத்‌ தெய்வங்களுக்குத்‌ பபம்‌ 
காட்டினர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கைவினையான சிலைகள்‌ அனைத்தாலும்‌ எனக்குச்‌ 
சினமூட்டினர்‌. எனவே இவ்விடத்தின்மேல்‌ கொண்ட என்‌ சினம்‌ கனன்று எரியும்‌: அதைத்‌ 
தணிக்க இயலாது. 

ஆண்டவரின்‌ திருவுளம்‌ தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின்‌ அரசனிடம்‌ 
நீங்கள்‌ இவ்வாறு கூறுங்கள்‌: இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீ 
கேட்ட வார்த்தைகளைப்‌ பொறுத்தமட்டில்‌, 

“இந்த இடத்திற்கும்‌ இதில்‌ வாழ்வோருக்கும்‌ எதிராக, இவர்கள்‌ அழிவிற்கும்‌, 
சாபத்திற்கும்‌ உரியவர்‌” என்று சொல்லப்பட்டூள்ளதைக்‌ கேட்டு, நீ உள்ளம்‌ கலங்கி, 
ஆண்டவர்‌ திருமுன்‌ உன்னைத்‌ தாழ்த்தி உன்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்கொண்டு, என்‌ 
திருமுன்‌ அழுததனால்‌, உன்‌ வேண்டுதலுக்கு நான்‌ செவி கொடுத்துள்ளேன்‌, என்கிறார்‌ 
ஆண்டவர்‌. 

ஆதலால்‌ இவ்விடத்தின்‌ மேல்‌ நான்‌ வருவிக்க இருக்கும்‌ தீமைகளையெல்லாம்‌ உன்‌ 
கண்ணால்‌ காணாதபடி, உன்னை உன்‌ மூதாதையர்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ கொண்டு 
சேர்ப்பேன்‌. நீ மன அமைதியுடன்‌ உன்‌ கல்லறைக்குச்‌ செல்வாய்‌ என்றார்‌. அவர்கள்‌ 
திரும்பிச்சென்று அரசருக்கு இச்செய்தியைத்‌ தெரிவித்தனர்‌. 


அதிகாரம்‌ 23. 


அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ இருந்த பெரியோர்கள்‌ யாவரும்‌ 
அவரிடம்‌ வந்து குழுமினர்‌. 

அப்பொழுது அரசரும்‌, யூதா நாட்டினர்‌ அனைவரும்‌, எருசலேம்‌ குடிகள்‌ அனைவரும்‌, 
குருக்களும்‌, இறைவாக்கினரும்‌, சிறியோர்‌ முதல்‌ பெரியோர்‌ வரை மக்கள்‌ அனைவரும்‌ 
ஆண்டவரின்‌ இல்லத்திற்கு வந்தனர்‌. அரசரோ ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை மலில்‌ எழுதப்பட்டிருந்த யாவற்றையும்‌ அவர்கள்‌ 
காதில்‌ விழுமாறு வாசித்தார்‌. 

அரசர்‌ பணருகில்‌ நின்று கொண்டு ஆண்டவரைப்‌ பின்பற்றி நடப்பதாகவும்‌, அவருடைய 
விதிமுறைகளையும்‌, ஒழுங்குமுறைகளையும்‌, நியமங்களையும்‌ முழு இதயத்தோடும்‌ முழு 
உள்ளத்தோடும்‌ கடைப்பிடிப்பதாகவும்‌ அந்மலில்‌ எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின்‌ 
சொற்களை நிறைவேற்றுவதாகவும்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ உடன்படிக்கை செய்து 
கொண்டார்‌. மக்களும்‌ அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர்‌. 

அப்பொழுது அரசர்‌ பாகாலுக்காகவும்‌ அசேராவுக்காகவும்‌ வானத்தின்‌ படைத்திரள்‌ 
அனைத்துக்காகவும்‌ பயன்படுத்திய எல்லாக்‌ கலன்களையும்‌, பயகத்தினின்று வெளியே 
எறிந்துவிடும்படி தலைமைக்‌ குரு இல்க்கியாவுக்கும்‌ துணைக்‌ குருக்களுக்கும்‌, 
வாயிற்காப்போருக்கும்‌ கட்டளையிட்டார்‌. அவர்‌ அவற்றை எருசலேமுக்கு வெளியே 
கிதரோன்‌ வெளிகளில்‌ சுட்டெரித்து, சாம்பலைப்‌ பெத்தேலுக்குக்‌ கொண்டு சென்றார்‌. 
அத்தோடு, யூதாவின்‌ நகர்களிலும்‌ எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ எழுப்பப்பட்டிருந்த தொழுகை 
மேடுகளில்‌ பபம்‌ காட்டுமாறு யூதா அரசர்களால்‌ நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை 
நீக்கினார்‌. மேலும்‌ பாகால்‌, கதிரவன்‌, நிலா, விண்மீன்கள்‌, வானத்துப்‌ படைத்திரள்‌ 
அனைத்திற்கும்‌ பபம்‌ காட்டியவர்களையும்‌ நீக்கினார்‌. 


10 


12 


I3 


14 


15 


16 


17 


18 


19 


20 


90 


ஆண்டவரின்‌ இல்லத்திலிருந்து அசேராவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள 
கிதரோன்‌ நீரோடைக்குக்‌ கொண்டு சென்றார்‌. அங்கே அதைச்‌ சுட்டெரித்துத்‌ பளாக்கி 
அத்பளைப்‌ பொது மக்களின்‌ கல்லறைகளின்மேல்‌ பவுமாறு பணித்தார்‌. 

மேலும்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திலிருந்த விலைஆடவரின்‌ விடுதிகளையும்‌, அசேராவுக்குத்‌ 
தேவையான துணிகளை நெய்த பெண்களின்‌ விடுதிகளையும்‌ இடித்துத்‌ தள்ளினார்‌. 

அவர்‌ யூதா நகர்களில்‌ இருந்த எல்லாக்‌ குருக்களையும்‌ எருசலேமுக்கு அழைத்துக்‌ 
கொண்டார்‌. மேலும்‌ அவர்‌ கேபா முதல்‌ பெயேர்செபாவரை அர்ச்சகர்கள்‌ பபம்‌ 
காட்டிவந்த எல்லாத்‌ தொழுகை மேடுகளையும்‌ மாசுபடுத்தினார்‌. நகர வாயிலின்‌ 
இடப்புறம்‌, நகரின்‌ ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின்‌ முகப்பில்‌ எழுப்பியிருந்த 
தொழுகை மேடுகளையும்‌ இடித்துத்‌ தள்ளினார்‌. 

ஆயினும்‌, தொழுகை மேடுகளின்‌ அர்ச்சகர்கள்‌ எருசலேமில்‌ இருந்த ஆண்டவரது 
பலிபீடத்தை நெருங்காமல்‌ தங்கள்‌ சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு 
வந்தனர்‌. 

மேலும்‌ மோலெக்கு சிலைக்கு எவனும்‌ தன்‌ மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு, 
பென்‌ இன்னோம்‌ பள்ளத்தாக்கிலிருக்கும்‌ தொப்பேத்தையும்‌ மாசுபடுத்தினார்‌. 

அவர்‌, ஆண்டவரின்‌ இல்லத்தின்‌ வாயிலருகில்‌ இருந்த நாத்தான்மெலேக்கு என்ற 
மேற்பார்வையாளன்‌ அறையை அடுத்து, யூதா அரசர்களால்‌ கதிவனுக்கென்று 
எழுப்பப்பட்டிருந்த குதிரைச்‌ சிலைகளையும்‌ அகற்றினார்‌. கதிரவனின்‌ தேர்களையோ 
நெருப்பில்‌ சுட்டெரித்தார்‌. 

மேலும்‌ யூதா அரசர்களால்‌ ஆகாசின்‌ மாடியறை மேல்தளத்தில்‌ அமைக்கப்பட்டிருந்த 
பலிபீடங்களையும்‌, ஆண்டவரின்‌ இல்லத்தின்‌ இரண்டு முற்றங்களிலும்‌ மனாசேயால்‌ 
கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களையும்‌, அரசர்‌ இடித்துத்‌ பளாக்கி அந்த இடிப்பாட்டைப்‌ 
கிதரோன்‌ நீரோடையில்‌ கொட்டினார்‌. 

எருசலேமுக்குக்‌ கிழக்கே, அழிவின்‌ மலைக்குத்‌ தெற்கே இருந்த தொழுகை மேடுகளை 
அவர்‌ மாசுபடூத்தினார்‌. இவை, சீதோனியரின்‌ அருவருப்பான அஸ்தரோத்துக்கும்‌, 
மோவாபியரின்‌ அருவருப்பான கெமோசுக்கும்‌, அம்மோனியரின்‌ இழிபொருளான 
மில்க்கோமுக்கும்‌ இஸ்ரயேலின்‌ அரசர்‌ சாலமோனால்‌ கட்டப்பட்டவை. 

மேலும்‌ அவர்‌ சிலைத்பண்களையும்‌, அசேராக்‌ கம்பங்களையும்‌ வெட்டி வீழ்த்தி, 
அவ்விடங்களை மனித எலும்புகளால்‌ நிரப்பினார்‌. 

இஸ்ரயேலைப்‌ பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாற்றின்‌ மகன்‌ எரொபவாம்‌ பெத்தேலில்‌ 
எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும்‌ அதன்‌ பலிபீடத்தையும்‌, அவர்‌ தகர்த்துத்‌ 
தீக்கிரையாக்கினார்‌: அசேராவைத்‌ பள்பளாக்கி நெருப்பிலிட்டார்‌. 

யோசியா திரும்பிப்பார்த்தபோது, அங்கு மலையின்மேல்‌ கல்லறைகள்‌ இருக்கக்‌ 
கண்டார்‌. அவர்‌ ஆளனுப்பி அக்கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்துவந்து, கடவுளின்‌ 
அடியவர்‌ உரைத்த ஆண்டவரின்‌ வாக்கிற்கிணங்க, அவற்றைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுட்டெரித்து மாசுபடுத்தினார்‌. 

பின்பு அவர்‌, அதோ! அங்கு தெரியும்‌ நினைவுச்‌ சின்னம்‌ யாருடையது? என்று கேட்டார்‌. 
அந்நகர மக்கள்‌, அது யூதா நாட்டைச்‌ சார்ந்த கடவுளின்‌ அடியவர்‌ ஒருவரின்‌ கல்லறை. நீர்‌ 
பெத்தேலின்‌ பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம்‌ செய்வீர்‌ என்று உரைத்தவர்‌ அவர்‌ தான்‌ 
என்றனர்‌. 

அதற்கு அவர்‌, அப்படியே இருக்கட்டும்‌. அவருடைய எலும்புகளை ஒருவனும்‌ 
தொடவேண்டாம்‌ என்றார்‌. அப்படியே அவருடைய எலும்புகளையும்‌, சமாரியவைச்‌ சார்ந்த 
இறைவாக்கினர்களின்‌ எலும்புகளையும்‌ அங்கேயே விட்டு வைத்தனர்‌. 

ஆண்டவருக்குச்‌ சினமுண்டாகுமாறு, இஸ்ரயேலின்‌ அரசர்கள்‌ சமாரிய நகர்களில்‌ 
எழுப்பியிருந்த தொழுகைமேட்டுக்‌ கோவில்களை எல்லாம்‌ யோசியா அகற்றி, 
பெத்தேலில்‌ செய்தவாறே அவற்றிற்கும்‌ செய்தார்‌. 

அவர்‌ அங்கிருந்த தொழுகைமேடூகளின்‌ அர்ச்சகர்‌ அனைவரையும்‌ பலிபீடங்களின்மேல்‌ 
கொன்றார்‌. அப்பலிபீடங்களின்மேல்‌ மனித எலும்புகளைச்‌ சுட்டெரித்தப்பின்‌, அவர்‌ 
எருசலேமுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. 


2l 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


3l 


32 


33 


34 


23 


36 


9] 


பிறகு அரசர்‌ மக்கள்‌ எல்லோரையும்‌ பார்த்து, இவ்வுடன்படிக்கை மலில்‌ எழுதப்பட்டுள்ளது 
போல்‌ உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவருக்குப்‌ பாஸ்கா கொண்டாடுங்கள்‌. 

இந்தப்‌ பாஸ்காவைப்போல்‌, முன்பு இஸ்ரயேலக்குத்‌ தலைமை தாங்கிளய நீதித்‌ 
தலைவர்களின்‌ காலத்திலோ, இஸ்ரயேல்‌, யூதா அரசர்களின்‌ எல்லாக்‌ காலங்களிலுமோ 
கொண்டாடப்பட்டதில்லை. 

யோசியா ஆட்சியேற்ற பதினெட்டாம்‌ ஆண்டில்‌ எருசலேமில்‌ ஆண்டவரின்‌ பாஸ்கா 
கொண்டாடப்பட்டது. 

குரு இல்க்கியா ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ கண்டெடுத்த மலில்‌ எழுதப்பட்டிருந்த 
திருச்சட்டத்தின்‌ சொற்களை நிறைவேற்றும்படி, யூதா நாட்டிலும்‌, எருசலேம்‌ நகரிலும்‌ 
இருந்த மந்திரவாதிகளையும்‌, குறிசொல்வோரையும்‌, குலதெய்வங்களையும்‌, 
சிலைகளையும்‌, அருவருப்புகளையும்‌, யோசியா அகற்றினார்‌. 

இவரைப்‌ போல்‌, தம்‌ முழு இதயத்தோடும்‌ முழு உள்ளத்தோடும்‌ முழு ஆற்றலோடூம்‌ 
மோசேயின்‌ சட்ட மலுக்கேற்ப ஆண்டவர்பால்‌ திரும்பிய அரசர்‌ அவருக்குமுன்‌ 
இருந்ததில்லை: அவருக்குப்பின்‌ தோன்றியதுமில்லை. 

எனினும்‌, மனாசே செய்திருந்த அனைத்தையும்‌ முன்னிட்டு யூதாவின்‌ மேல்‌ ஆண்டவர்‌ 
கடும்‌ சினம்‌ கொண்டிருந்தார்‌: அதாவது கொடிய சினம்‌ இன்றும்‌ தணி யவில்லை. 

எனவே, ஆண்டவர்‌, நான்‌ இஸ்ரயேலைப்‌ போல்‌ யூதாவையும்‌ என்‌ திருமுன்னின்று 
தள்ளவிடுவேன்‌. நான்‌ தேர்ந்து கொண்ட எருசலேம்‌ நகரையும்‌ “எனது பெயர்‌ இங்கு 
விளங்கும்‌” என்று நான்‌ கூறின கோவிலையும்‌ உதறித்‌ தள்ளுவேன்‌ என்றார்‌. 

யோசியாவின்‌ பிற செயல்களும்‌ அவர்‌ செய்தவை யாவும்‌ “யூதா அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

அவரது காலத்தில்‌ எகிப்து நாட்டின்‌ மன்னன்‌ நெக்கொ என்ற பார்வோன்‌ அசீரிய 
அரசனை நோக்கிச்‌ செல்கையில்‌, யூப்பிரத்தீசு ஆற்றை வந்தடைந்தான்‌. அப்பொழுது 
அரசர்‌ யோசியா அவனைத்‌ தாக்கப்புறப்பட்டு வந்தார்‌. ஆனால்‌ பார்வோன்‌ மெகிதோவில்‌ 
அவரோடு போரிட்டு அவரைக்‌ கொன்றான்‌. 

அவருடைய பணியாளர்‌ அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்குத்‌ 
தேரில்‌ கொண்டூசென்று, அவருடைய கல்லறையில்‌ அடக்கம்‌ செய்தனர்‌. பிறகு நாட்டு 
மக்கள்‌ யோசியாவின்‌ மகன்‌ யோவகாசைத்‌ தேர்ந்தெடுத்து, திருப்பொழிவு செய்து 
அவனுடைய தந்தைக்குப்‌ பதிலாக அவனை அரசனாக்கினர்‌. 

யோவகாசு அரசனான போது அவனுக்கு வயது இருபத்து மூன்று. அவன்‌ எருசலேமில்‌ 
மூன்று மாதங்கள்‌ ஆட்சி செய்தான்‌. லிப்னாவைச்‌ சார்ந்த எரேமியாவின்‌ மகள்‌ அமூற்றால்‌ 
என்பவளே அவனுடைய தாய்‌. 

யோவகாசு தன்‌ மூதாயைர்கள்‌ செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின்‌ பார்வையில்‌ 
தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. 

அவன்‌ எருசலேமில்‌ அரசாளாதபடி ஆமாத்து நாட்டு இரிபலாவில்‌ பார்வோன்‌ நெக்கோ 
அவனைச்‌ சிறையிலிட்டான்‌. மேலும்‌ யூதா நாடூ நாலாயிரம்‌ கிலோ வெள்ளியும்‌, நாற்பது 
கிலோ பொன்னும்‌ கப்பமாகச்‌ செலுத்தவேண்டும்‌ என்று கட்டளையிட்டான்‌. 

பார்வோன்‌ நெக்கோ யோசியாவின்‌ மூத்த மகன்‌ எலியாக்கிமை அவனுடைய தந்தைக்குப்‌ 
பதிலாக அரசனாக்கி, அவனுடைய பெயரை யோயாக்கிம்‌ என்று மாற்றினான்‌. பின்னர்‌ 
அவனால்‌ எகிப்துக்கு இழுத்துச்‌ செல்லப்பட்ட யோவகாசு அங்கேயே இறந்தான்‌. 
பார்வோனின்‌ கட்டளைப்படி வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ செலுத்த எண்ணிய 
யோயாக்கிம்‌ தன்‌ நாட்டு மக்கள்‌ ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வரி விதித்தான்‌. அவரவர்‌ 
நிலைக்கேற்ப, அவன்‌ வெள்ளியையும்‌ பொன்னும்‌ மிகுதியாகத்‌ திரட்டி, அவற்றைப்‌ 
பார்வோன்‌ நெக்கோவுக்குச்‌ செலுத்தினான்‌. 

யோயாக்கிம்‌ அரசனான போது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன்‌ பதினோர்‌ 
ஆண்டூகள்‌ எருசலேமில்‌ அரசாண்டான்‌. ரூமாவைச்‌ சார்ந்த பெதாயாவின்‌ மகள்‌ செபுதா 
என்பவளே அவனுடைய தாய்‌. 

யோயாக்கிம்‌ தன்‌ மூதாதையர்‌ செய்த அனைத்தின்படியே, ஆண்டவரின்‌ பார்வையில்‌ 
தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. 


12 


13 


14 


15 


16 


92 


அதிகாரம்‌ 24. 


அவனது ஆட்சிக்‌ காலத்தில்‌ பாபிலோன்‌ மன்னன்‌ நெபுகத்னேசர்‌ யூதாவின்மேல்‌ 
படையெடுத்து வந்தான்‌. எனவே யோயாக்கிம்‌ மூன்று ஆண்டுகள்‌ அவனுக்கு அடி 
பணிந்திருந்தான்‌: பின்பு மனத்தை மாற்றிக்கொண்டு அவனுக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி 
செய்தான்‌. 

ஆண்டவர்‌ கல்தேயா, சிரியா, மோவாபு, அம்மோன்‌ ஆகிய மகக்ளினங்களைச்‌ சார்ந்தக்‌ 
கொள்ளைக்‌ கூட்டத்தாரை அவன்மீது ஏவிவிட்டார்‌. அவர்தம்‌ அடியாரான 
இறைவாக்கினர்மூலம்‌ உரைத்திருந்த வாக்கின்படி யூதாவுக்கு எதிராக அதனை 
அழிப்பதற்காகவே அவர்களை அங்கே அனுப்பினார்‌. 

உண்மையாகவே ஆண்டவரின்‌ கட்டளைப்படி மனாசேயின்‌ பாவங்களை முன்னிட்டும்‌, 
அவன்‌ செய்த எல்லாக்‌ காரியங்களை முன்னிட்டும்‌ அவர்‌ அவர்களைத்‌ தம்‌ திருமுன்னின்று 
தள்ளவிடூமாறு, இவையெல்லாம்‌ யூதாவுக்கு நிகழ்ந்தன. 

மேலும்‌ அவன்‌ குற்றமற்றவர்களின்‌ குருதியைச்‌ சிந்தியதாலும்‌, எருசலேமை 
மாசற்றவர்களின்‌ குருதியால்‌ நிரப்பியதாலும்‌, ஆண்டவர்‌ அவனை மன்னிக்க மறுத்து 
விட்டார்‌. 

யோயாக்கிமின்‌ பிற செயல்களும்‌, அவன்‌ செய்தவை யாவும்‌, “யூதா அரசர்களின்‌ 
குறிப்பேட்டில்‌” எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

யோயாக்கிம்‌ தன்‌ மூதாதையரோடூ துயில்‌ கொண்டான்‌. அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ மகன்‌ 
யோயாக்கின்‌ அரசனானான்‌. 

எகிப்திய மன்னன்‌ மீண்டும்‌ தன்‌ நாட்டை விட்டுப்‌ போருக்கென வெளிவரவில்லை. 
ஏனெனில்‌, எகிப்திய நதிமுதல்‌ யூப்பரத்தீசு ஆறுவரை எகிப்திய மன்னன்‌ கைவசம்‌ இருந்த 
அனைத்தையும்‌ பாபிலோனிய மன்னன்‌ கைப்பற்றிக்கொண்டான்‌. 

யோயாக்கின்‌ அரசனான போது அவனுக்கு வயது பதினெட்டு. எருசலேமில்‌ மூன்று 
மாதமே அவன்‌ அரசாண்டான்‌. எருசலேமைச்‌ சார்ந்த எல்நாத்தானின்‌ மகள்‌ நெகுஸ்தா 
என்பவளே அவனுடைய தாய்‌. 

யோயாக்கின்‌ தன்‌ தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின்‌ பார்வையில்‌ 
தீயதெனப்பட்டதைச்‌ செய்தான்‌. 

அக்காலத்தில்‌ பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்னேசரின்‌ படைவீரர்‌ எருசலேமின்‌ மீது 
படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர்‌. 

அப்பொழுது பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்னேசரும்‌ வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த 
வீரர்களோடூ சேர்ந்து கொண்டான்‌. 

எனவே யூதாவின்‌ அரசன்‌ யோயாக்கினும்‌ அவன்‌ தாயும்‌ அவன்‌ அலுவலர்களும்‌ 
தலைவர்களும்‌ அதிகாரிகளும்‌ பாபிலோன்‌ மன்னனிடம்‌ சரணடைந்தனர்‌. அவனைப்‌ 
பாபிலோன்‌ மன்னன்‌ தான்‌ ஆட்சியேற்ற எட்டாம்‌ ஆண்டில்‌ சிறைப்படுத்தினான்‌. 

பின்பு அவன்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திலும்‌ அரண்மனையிலும்‌ இருந்த செல்வங்களை 
எல்லாம்‌ எடுத்துக்‌ சென்றான்‌. ஆண்டவர்‌ உரைத்த வாக்கின்படி, ஆண்டவரின்‌ 
இல்லத்தில்‌ இஸ்ரயேலின்‌ அரசர்‌ சாலமோன்‌ செய்து வைத்திருந்த எல்லாப்‌ 
பொன்கலன்களையும்‌ துண்டுதுண்டாக்கினான்‌. 

மேலும்‌ அவன்‌ எருசலேம்‌ முழுவதையும1 தலைவர்கள்‌ அனைவரையும்‌, ஆற்றல்‌ வாய்ந்த 
பதினாயிரம்‌ படை வீரர்களையும்‌ சிற்பக்‌ கலைஞர்களையும்‌, கொல்லர்களையும்‌ நாடு 
கடத்தினான்‌. நாட்டில்‌ ஏழை மக்களைத்‌ தவிர எவரையும்‌ விட்டுவைக்கவில்லை. 

மேலும்‌ அவன்‌ யோயாக்கினையும்‌, அரசனின்‌ தாயையும்‌, மனைவியரையும்‌, அவனுடைய 
அதிகாரிகளையும்‌, நாட்டின்‌ தலைவர்களையும்‌ எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு 
நாடூகடத்தினான்‌. 

மேலும்‌ வலிமை வாய்ந்த ஏழாயிரம்‌ பேர்களைக்‌ கொண்ட முழுப்படையையும்‌ போர்த்‌ 
திறனும்‌ உடல்‌ ஆற்றலும்‌ கொண்ட ஆயிரம்‌ தச்சர்களையும்‌, கொத்தர்களையும்‌ அவன்‌ 
சிறைப்படுத்திப்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டு சென்றான்‌. 


17 


18 


19 


20 


12 


13 


923 


யோயாக்கினுக்குப்‌ பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி, 
அவனது பெயரைச்‌ செதேக்கியா என்று மாற்றினான்‌. 

செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது இருபத்தொன்று. அவன்‌ எருசலேமில்‌ 
பதினோர்‌ ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. லிப்னாவைச்‌ சார்ந்த எரேமியாவின்‌ மகள்‌ 
அமூற்றால்‌ என்பவளே அவன்‌ தாய்‌. 

யோயாக்கிம்‌ செய்ததுபோல, செதேக்கியாவும்‌ ஆண்டவரின்‌ பார்வையில்‌ 
தீயதெனப்பட்ட அனைத்தையும்‌ செய்தான்‌. 

ஆண்டவர்‌, எருசலேமையும்‌ யூதாவையும்‌ தம்முன்னின்று தள்ளிவிடும்‌ அளவுக்கு, அவற்றின்‌ 
மீது சினம்‌ கொண்டார்‌. மேலும்‌ செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராகக்‌ 
கிளர்ச்சி செய்தான்‌. 


அதிகாரம்‌ 25. 


செதேக்கியாவினது ஆட்சியின்‌ ஒன்பதாம்‌ ஆண்டு பத்தாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ நாளில்‌, 
பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்னேசர்‌ தன்‌ எல்லாப்‌ படைகளோடூ எருசலேமுக்கு 
எதிராக வந்து, பாளையம்‌ இறங்கி அதைச்‌ சுற்றிலும்‌ முற்றுகைத்‌ தளம்‌ எழுப்பினான்‌. 
இவ்வாறு அரசன்‌ செதேக்கியா ஆட்சியேற்ற பதினோராம்‌ ஆண்டுவரை, நகர்‌ 
முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. 

அவ்வாண்டு நான்காம்‌ மாதம்‌ ஒன்பதாம்‌ நாள்‌ நகரில்‌ பஞ்சம்‌ கடுமை ஆயிற்று. நாட்ட 
மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. 

அப்பொழுது, நகர்‌ மதிலில்‌ ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர்வீரர்‌ அனைவரும்‌ 
அரசர்‌ பூங்காவின்‌ இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில்‌ வழியாக அராபாவை 
நோக்கி இரவில்‌ ஓடினர்‌. கல்தேயரோ நகரைச்‌ சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம்‌ 
இருந்தனர்‌. 

கல்தேயப்‌ படையினர்‌ அரசனைப்‌ பின்‌ தொடர்ந்து சென்று, எரிகோ சமவெளியில்‌ 
அவனைப்‌ பிடித்தனர்‌: அவனது படை முழுவதும்‌ அவனை விட்டுச்‌ சிதறி ஓடிற்று. 

அவர்கள்‌ அரசனைப்‌ பிடித்து, இரிபலாவில்‌ இருந்து பாபிலோனிய மன்னனிடம்‌ கொண்டு 
சென்றார்கள்‌. மன்னன்‌ அவனுக்கு எதிராகத்‌ தீர்ப்பு வழங்கினான்‌. 

பாபிலோனிய மன்னன்‌ செதேக்கியாவின்‌ புதல்வர்களை அவனது கண்முன்னே 
கொன்றான்‌. மேலும்‌ அவனுடைய கண்களைப்‌ பிடூங்கியபின்‌, விலங்கிட்டு அவனைப்‌ 
பாபிலோனுக்கு இழுத்துச்‌ சென்றான்‌. 

பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்தேனசர்‌ ஆட்சியேற்ற பத்தொன்பதாம்‌ ஆண்டு ஜந்தாம்‌ 
மாதம்‌ ஏழாம்‌ நாளன்று, அவன்‌ பணியாளனும்‌, மெய்க்காப்பாளர்‌ தலைவனமாகிய 
நெபுசரதான்‌ எருசலேமிற்குள்‌ நுழைந்தான்‌. 

அவன்‌ ஆண்டவரின்‌ இல்லத்தையும்‌, அரசனது அரண்மனையையும்‌, எருசலேமில்‌ இருந்த 
எல்லா வீடுகளையும்‌ தீக்கிரையாக்கினான்‌: பெரிய வீடுகளை எல்லாம்‌ தீயிட்டூப்‌ 
பொசுக்கினான்‌. 

மெய்க்காப்பாளர்‌ தலைவனுடன்‌ இருந்த கல்தேயரின்‌ படையினர்‌ எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த மதில்களைத்‌ தகர்த்தெறிந்தனர்‌. 

மெய்க்காப்பாளர்‌ தலைவன்‌ நெபுசரதான்‌ நகரில்‌ எஞ்சியிருந்த மக்களையும்‌, 
பாபிலோனிய மன்னனிடம்‌ சரணடைந்திருந்தவர்களையும்‌, விடப்பட்டிருந்த 
கைவினைஞரோடு சேர்ந்து நாடுகடத்தினான்‌. 

மெய்க்காப்பாளர்‌ தலைவன்‌ திராட்சைத்‌ தோட்டங்களையும்‌, வயல்களையும்‌ கவனிக்கும்‌ 
பொருட்டு நாட்டின்‌ ஏழைகள்‌ சிலரை அங்கேயே விட்டூவைத்தான்‌. 

ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ இருந்த வெண்கலத்பண்களையும்‌, தள்ளுவண்டிகளையும்‌ 
வெண்கலக்‌ கடலையும்‌ கல்தேயர்‌ பள்பளாக்கி, வெண்கலத்தைப்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டு சென்றனர்‌. 


14 


15 


16 


17 


18 


19 


20 


21 


22 


25 


24 


25 


26 


27 


28 


29 
30 


94 


சாம்பல்‌ சட்டிகள்‌, அள்ளு கருவிகள்‌, அணைப்பான்கள்‌, பபக்‌ கலசங்கள்‌, திருப்பணிக்குப்‌ 
பயன்பட்ட வெண்கலப்‌ பாத்திரங்கள்‌ ஆகிய எல்லாவற்றையும்‌ அவர்கள்‌ கொண்டு 
போனார்கள்‌. 

மேலும்‌, வெள்ளியாலான நெருப்புச்‌ சட்டிகளையும்‌ பலிக்கிண்ணங்களையும்‌ 
மெய்க்காப்பாளர்‌ தலைவன்‌ எடுத்துச்‌ சென்றான்‌. 

சாலமோன்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்கென்று செய்திருந்த இரு பண்கள்‌, 
வெண்கலக்கடல்‌, தள்ளு வண்டிகள்‌ ஆகிய இவற்றின்‌ வெண்கலம்‌ நிறுத்துமாளாது. 

முதல்‌ பண்‌ உயரம்‌ பதினெட்டு முழம்‌. அதன்‌ உச்சியில்‌ மூன்று முழ உயரமுள்ள வெண்கலப்‌ 
போதிகை ஒன்று இருந்தது. போதிகையைச்‌ சுற்றிலும்‌ வலைப்‌ பின்னலும்‌ மாதுளம்‌ 
பழவடிவங்களும்‌ வெண்கலத்தில்‌ செய்யப்பட்டிருந்தன. இரண்டாம்‌ பணும்‌ அவ்வாறே 
வலைப்‌ பின்னல்‌ வேலைப்பாடு கொண்டிருந்தது. 

தலைமைக்‌ குரு செராயாவையும்‌, துணைக்‌ குரு செப்பனியாவையும்‌, காவலர்‌ மூவரையும்‌ 
மெய்க்காப்பாளர்‌ தலைவன்‌ சிறைப்படித்தான்‌: 

போர்வீரர்களின்‌ தலைமை அதிகாரியையும்‌, நகரில்‌ இருந்த அரசவையோருள்‌ ஜவரையும்‌ 
படைத்தேர்வு மற்றும்‌ பயிற்சி அலுவலரின்‌ செயலரையும்‌, நகருள்‌ கண்ட பொதுமக்களுள்‌ 
அறுபது பேரையும்‌ அவன்‌ நகரினின்று கடத்தினான்‌. 

மெய்க்காப்பாளர்‌ தலைவன்‌ நெபுசரதான்‌ அவர்களைப்‌ பிடித்து இரிபலாவில்‌ இருந்த 
பாபிலோனிய மன்னனிடம்‌ கொண்டு சென்றான்‌. 

பாபிலோனிய மன்னன்‌ ஆமாத்து நாட்டின்‌ இரிபலாவில்‌ இவர்களை வதைத்துக்‌ 
கொன்றான்‌. இவ்வாறு யூதா மக்கள்‌ தங்கள்‌ சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள்‌. 
மேலும்‌ பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்னேசர்‌ சிறைப்பிடிக்காது யூதா நாட்டில்‌ விட்டூ 
வைத்திருந்த மக்களுக்குக்‌ கெதலியாவை ஆளுநனாக நியமித்தான்‌. இவன்‌ சாப்பாவின்‌ 
மகன்‌ அகீக்காமின்‌ புதல்வன்‌. 

பாபிலோனிய மன்னன்‌ கெதலியாவை ஆளுநனாக நியமித்த செய்தியைப்‌ 
படைத்தலைவர்களும்‌ அவர்களோடு இருந்த வீரர்களும்‌ கேள்விப்பட்டனர்‌. எனவே 
நெத்தனியா மகன்‌ இஸ்மயேல்‌, காரயாகு மகன்‌ யோகனான்‌, நெற்றோபாவைச்‌ சார்ந்த 
தன்குமத்து மகன்‌ செராயா, மாக்காவைச்‌ சார்ந்த யாசனியா ஆகியோர்‌ தம்‌ ஆள்களுடன்‌ 
மிஸ்பாவிலிருந்து கெதலியாவிடம்‌ வந்தனர்‌. 

கெதலியா அவர்களையும்‌ அவர்களின்‌ ஆள்களையும்‌ நோக்கி, கல்தேய அலுவலர்களுக்கு 
நீங்கள்‌ அஞ்சவேண்டாம்‌. உங்கள்‌ நாட்டில்‌ இருந்துகொண்டே பாபிலோனிய 
மன்னனுக்குப்‌ பணிவிடை செய்யுங்கள்‌. அது உங்களுக்கு நல்லது என்று ஆணையிட்டுக்‌ 
கூறினான்‌. 

ஏழாம்‌ மாதத்தில்‌ அரச குலத்தைச்‌ சார்ந்த எலிசாமாவின்‌ புதல்வனான நெத்தனியா மகன்‌ 
இஸ்மயேல்‌, பத்து ஆள்களுடன்‌ வந்து கெதலியாவையும்‌, அவனுடன்‌ மிஸ்பாவிலிருந்த 
யூதரையும்‌, கல்தேயரையும்‌ தாக்கிக்‌ கொன்றான்‌. 

அப்பொழுது மக்கள்‌ யாவரும்‌, சிறியோர்‌ முதல்‌ பெரியோர்‌ வரை, கல்தேயர்களுக்கு 
அஞ்சித்‌ தங்கள்‌ படைத்தலைவர்களோட எகிப்துக்கு ஓடிப்போனார்கள்‌. 

யூதா அரசன்‌ யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின்‌ முப்பத்தேழாம்‌ ஆண்டு, 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌, இருபத்தேழாம்‌ நாளன்று, அதாவது பாபிலோனிய மன்னன்‌ 
எபில்மெரொதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில்‌, யூதா அரசன்‌ யோயாக்கினைத்‌ தலைநிமிரச்‌ 
செய்து சிறையினின்று விடுவித்தான்‌. 

அவன்‌ யோயாக்கினுடன்‌ கனிவாய்ப்‌ பேசிப்‌ பாபிலோனில்‌ தன்னோடிருந்த அரசர்களுக்கு 
இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான்‌. எனவே யோயாக்கின்‌ தன்‌ சிறை உடைகளைக்‌ 
களைந்தெறிந்தான்‌. 

அவன்‌ தன்‌ வாழ்நாள்‌ எல்லாம்‌ அரசனுடன்‌ தவறாது விருந்துண்டு வந்தான்‌. 

அவனுடைய அன்றாடத்‌ தேவைகளுக்காக அவன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ மன்னனால்‌ 
அவனுக்கு ஒவ்வொரு நாளும்‌ செலவுப்படி வழங்கப்பட்டு வந்தது. 


